தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ வரிசை எண்‌ : 36 


தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌: 
தொகுதி - [11 . 


தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 
... தொகுதி -11 . 


ஆசிரியர்கள்‌ 
முனைவர்‌ செ. சாந்தலிங்கம்‌ 
நாக. கணேசன்‌ 
இரா. ஜெயராமன்‌ 


பதிப்பாசிரியர்‌ 


முனைவர்‌ தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌, இஆப்‌., 


முதன்மைச்‌ செயலாளர்‌ (ம) ஆணையர்‌ 


வெளியீடு 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
சென்னை - 600 008 
2010 


BIBLIOGRAPHICAL DATA 


Title : TAMILNADU INSCRIPTIONS -Vol. Il 
Editor ட்‌ Principal Secretary &Commissioner 
Copy right  : T.N. State Dept. of Archaeology 

_ Subject : History 

Language .: Tamil 

Edition : First 


Publication No: 214 
‘No. of Copies : 1000 


No. of: Pages i 265 


Type Point : 12pt 
Paper used : 80 GSM Maplitho 
Printer : The Chennai Printers Industrial 


. Co-operative Society Ltd. 
6, Pycrofts Road, Triplicane, 
Chennai - 600 005 Ph : 28446287/89 


Publisher : State Dept. of Archaeology. 
Tamil Valarchi Valaagam 
Halls Road, Egmore 
Chennai - 600 008. 


Price Rs. 807- 


[தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ - 2004, தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ - 2005 ஆகிய இரு 
தொகுதிகளை அடுத்து இந்நூல்‌ தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி - 111 எனும்‌ பெயரில்‌ 
வெளியிடப்படுகிறது | 


பொருளடக்கம்‌ 


பதிப்புரை 

முன்னுரை . 
Tamilnadu-Inscriptions - An Introduction 
பெரம்பலூர்‌ மாவட்டம்‌ 
பெரம்பலூர்‌ 

அசூர்‌ 
இலுப்பைக்குடி 

. க.எறையூர்‌ 

கல்பாடி 

கீழப்புலியூர்‌ 
கொத்தவாசல்‌ 
கொளக்காநத்தம்‌ 
சாத்தநத்தம்‌ 
சாத்தனூர்‌ 

. தழுதாழை 

்‌ தொண்டைமான்துறை 
13. நன்னை 
பில்லங்குளம்‌ 

. பேரளி 

மங்கூன்‌ 
மூங்கில்பாடி 
வேப்பூர்‌ 

வரகுபாடி 

வரகூர்‌ 

. வெண்பாவூர்‌ 

. கோயில்பாளையம்‌ 

. குளத்தூர்‌ 

சித்தளி 

. சிறுகன்பூர்‌ 

. திருவாலந்துறை 

. துணிஞ்சிபாடி 


oo AM RW NT 


NN NNNNNN ௮ 4. வம்‌ வ பம்‌ பெ பம வெட பட பப 
இக மம்‌ ம இடத்த 


15 


18 
21 
23 
24 
26: 
29 
32 


34 


35. 
42 


50 
51 
54 
57 
64 
66 
68 
69 
76 
87 
91 
104 
108 
115 


கரூர்‌ மாவட்டம்‌ 


28. செங்காளிப்பாளையம்‌ நத்தமேடூ 119 
29. கரூர்‌ 120 
30. வெள்ளியணை 121 
31. வேட்டமங்கலம்‌ 123 
32. சாலப்பட்டி 135 
33. மேல்நங்கவரம்‌ 136 
34. தோகைமலை 137 
35. கூடலூர்‌ நத்தமேடு 138 
36. கோட்டைப்பட்டி 139 
37. இனுங்கூர்‌. 140 
38. வடசேரி 141 
39. பழையஜெயங்கொண்ட சோழபுரம்‌ 142 
40, ஆத்துமேடு 143 
41. முன்னூர்‌ 145 
42. காளியாம்பட்டி 147 
43. நாகையநல்லூர்‌ 150 
44. தொட்டணம்பட்டி ச 151 


45. பழையக்கரட்டுப்பட்டி -152 


திருநெல்வேலி மாவட்டம்‌ 


46. மேலநத்தம்‌ 153 
47. வீரபாண்டியன்பட்டினம்‌ 194 
48. சமூகரெங்கபுரம்‌ 196 
49. குறிச்சி - . 198 
50. வல்லபன்கோட்டை I 200 
51. சங்கரன்கோயில்‌ 202 
52. வசவப்பபுரம்‌ 204 
53. Summary of Inscription 205 
54. சொல்லடைவு 223 
54. நிழற்படங்கள்‌ 228 
ஓஓஓ 












முன்‌ அட்டை : மதனகோபாலசுவாமி கோயில்‌ விமானம்‌ - பெரம்பலூர்‌ 
பின்‌ அட்டை : 1. செக்கு கல்வெட்டு - பழைய ஜெயங்கொண்டசோழபுரம்‌ 
2. கரூவூர்‌ ஐவர்‌ கல்வெட்டூ - கரூவூர்‌ 











முனைவர்‌ தி.ரரீ. ஸ்ரீதர்‌, இஆப., தொல்லியல்‌ துறை, 

முதன்மைச்‌ செயலாளர்‌ (ம) ஆணையர்‌ தமிழ்‌ வளர்ச்சி வளாகம்‌, 
ஆல்சு சாலை, 
சென்னை - 600 008. 


நாள்‌ : 23-3-2010 


பதிப்புரை 


தமிழகத்‌ தொல்லியல்‌ ஆய்வுத்துறை தமிழ்நாட்டிலுள்ள கல்வெட்டுகளைப்‌ 
படி எடுத்துப்‌ படித்து வெளியிடும்‌ பணியினைத்‌ தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. 
கல்வெட்டு முனைப்புத்‌ திட்டம்‌ என்னும்‌ திட்டத்தின்படி அண்மைக்‌ காலங்களில்‌ தீவிர 
கள ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்பட்டு இதுவரை வெளிவராத கல்வெட்டுகள்‌ பலவற்றையும்‌ 
வெளிக்கொணரும்‌ முயற்சியில்‌ எம்துறை கணிசமான முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. 
பல புதிய கல்வெட்டுத்‌ தொகுதிகள்‌ தற்போது வெளியிடப்பட்டு வரலாற்று 
ஆய்வாளர்களின்‌ வரவேற்புக்குள்ளாகியுள்ளன. அந்த வரிசையில்‌ தமிழ்நாட்டூக்‌ 
கல்வெட்டுகள்‌ தொகுதி மூன்று தற்போது வெளிவருகிறது. இது எம்‌ துறையின்‌ 
214-வது வெளியீடாகும்‌. 


இத்தொகுதியில்‌ . பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ மாவட்டம்‌, திருநெல்வேலி 
மாவட்டம்‌ ஆகிய பகுதிகளில்‌ படியெடுத்து படிக்கப்பட்ட 145 கல்வெட்டுகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. சோழர்‌, பிற்காலப்பாண்டியர்‌, விசயநகரர்‌, மதுரை நாயக்க மரபினர்‌, 
அரியலூர்‌ மழவராயர்‌ எனப்‌ பல மரபினரின்‌ கல்வெட்டுகள்‌ இத்தொகுதியில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன. கோயில்‌ கொடைகள்‌, வணிக நிறுவனங்களின்‌ சமூகப்‌ பணிகள்‌, 
சிற்றரசர்கள்‌ தத்தம்‌ பகுதி சமய நிறுவனங்களின்‌ வளர்ச்சியில்‌ காட்டிய அக்கறை 
போன்ற செய்திகள்‌ இக்கல்வெட்டுகளின்‌ மூலம்‌ பெறப்படுகின்றன. 

இக்கல்வெட்டுகளைப்‌ படி எடுப்பதிலும்‌, படித்து நூலாக்கம்‌ செய்வதிலும்‌ 
எம்துறையின்‌ கல்வெட்டூப்பிரிவு அலுவலர்கள்‌, தொல்லியல்‌ அலுவலர்கள்‌ பலரும்‌ 
உழைத்துள்ளனர்‌. இக்கல்வெட்டுத்‌ தொகுதிப்‌ பணியினை மேற்கொண்ட திருநெல்வேலி 


தொல்லியல்‌ அலுவலர்‌ முனைவர்‌ சொ. சாந்தலிங்கம்‌, கரூர்‌ அகழ்வைப்பக்‌ காப்பாட்சியர்‌ 
திரு. நா. கணேசன்‌, இளநிலைக்‌ கல்வெட்டாய்வாளர்‌ இரா. ஜெயராமன்‌ ஆகியோருக்கு 
எனது மனமார்ந்த பாராட்டுகள்‌. மேலும்‌ இந்நூலினை டி.டி.பி. செய்து அட்டைப்படம்‌ 
வடிவமைத்த திருமதி கோ. கீதா, திருமதி ச. சரஸ்வதி மற்றும்‌ எம்துறையின்‌ 
அச்சுப்பிரிவினர்‌. தங்களது பங்களிப்பினை நல்கியுள்ளனர்‌. இவர்கள்‌ அனைவரையும்‌ 
நான்‌ A பாராட்டுகிறேன்‌. 


இவ்வெளியீட்டிற்கு வேண்டிய நிதிநல்கையினை வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கும்‌ 
எனது நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. தமிழக வரலாற்றை மீட்டுருவாக்கம்‌ 
செய்யும்‌ வகையில்‌ தொடர்ந்து வரலாற்று ஆய்வுகளில்‌ ஈடுபட்டு வரும்‌ ஆய்வாளர்கள்‌, 
ஆர்வலர்கள்‌ வழக்கம்‌ பேர்ல இப்புதிய  வெளியீட்டையும்‌. வரவேற்பார்கள்‌ என்பது 
எனது ஆழ்ந்த நம்பிக்கை. ' 


தி. ஸரீ. ஸ்ரீதர்‌ 


முன்னுரை 


இத்தொகுதியில்‌ பெரம்பலூர்‌, கரூர்‌, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில்‌ 
படி எடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்‌ இடம்பெற்றுள்ளன. பெரம்பலூர்‌ மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ 
வட்டத்தில்‌ மட்டும்‌ 80 கல்வெட்டுகளும்‌ கரூர்‌ மாவட்டத்தில்‌ குளித்தலை, அரவக்குறிச்சி, 
கரூர்‌, கிருஷ்ணராயபுரம்‌ ஆகிய வட்டங்களிலிருந்து 26 கல்வெட்டுகளும்‌, திருச்சி 
மாவட்டம்‌ துறையூர்‌ வட்டக்கல்வெட்டுகள்‌ இரண்டு, தொட்டியம்‌ வட்டக்‌ கல்வெட்டு 
ஒன்று, வேடசந்தூர்‌ வட்டக்கல்வெட்டுகள்‌ இரண்டு ஆக 31 கல்வெட்டுகள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ பாளையங்கோட்டை வட்டம்‌ மேலநத்தம்‌ 
கிராமத்திலிருந்து 26 கல்வெட்டுகளும்‌, திருச்செந்தூர்‌ வட்டம்‌ வீரபாண்டியன்பட்டினம்‌ 
கல்வெட்டு ஒன்று, ராதாபுரம்‌ வட்டம்‌ சமூகரெங்கபுரம்‌ கல்வெட்டுகள்‌ 2, 
பாளையங்கோட்டை வட்டம்‌ குறிச்சி கல்வெட்டு ஒன்று, திருநெல்வேலி வட்டம்‌ 
வல்லபன்கோட்டை கல்வெட்டுகள்‌ இரண்டு, சங்கரன்கோயில்‌ கல்வெட்டு ஒன்று, 
ஸ்ரீவைகுண்டம்‌ வட்டம்‌ வசவப்பபுரம்‌ கல்வெட்டு ஒன்றும்‌ ஆக 34 கல்வெட்டுகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. மொத்தம்‌ 145 கல்வெட்டுகளைக்‌ கொண்ட இத்தொகுதி 
பலவகையான வரலாற்றுச்‌ செய்திகளை ஆய்வு உலகத்திற்கு வெளிப்படூத்துவனவாக 
அமைந்துள்ளன. 


பெரம்பலூர்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ : 
. தமிழக வரலாற்றில்‌. அதிகம்‌ அறியப்படாத பகுதியாக நடுநாடு? என்னும்‌ 


பெயரில்‌ வழங்குவது இப்பகுதி. இங்கு கிடைத்துள்ள கல்வெட்டுகளைத்‌ தொகுத்து 
வெளியிடுவதன்‌ மூலம்‌ வரலாற்றில்‌ புதிய வெளிச்சம்‌ பாய்வதற்கு வாய்ப்பாக அமையும்‌. 


பெரம்பலூர்‌ நகரத்தில்‌: அமைந்துள்ள மதனகோபால சுவாமி கோயிலிலிருந்து 
10 கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்பட்டூுள்ளன. இவற்றில்‌ பெரும்பான்மையானவை 
பிற்பாண்டியர்‌ காலக்‌ கல்வெட்டுகளாகும்‌. 


ஜடாவர்மன்‌ முதலாம்‌ சுந்தரபாண்டியன்‌ காலக்கல்வெட்டுகளில்‌ அவனது பிறந்த 
நாள்‌ கொண்டாட்டங்களுக்காக இக்கோயிலுக்கு 24 வேலி நிலமும்‌, அவன்‌ தமக்கையின்‌ 
பிறந்த நாளுக்காக 12 வேலி நிலமும்‌, கொடையளிக்கப்பட்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. 
மேலும்‌ இதே அரசன்‌ நொச்சியம்‌ என்னும்‌ கிராமத்தையும்‌ தன்‌ பிறந்த நாள்‌ 
வழிபாட்டிற்காக இக்கோயிலுக்குக்‌ கொடுத்துள்ளான்‌. விசயநகர அரசர்‌ காலத்தில்‌ 
தம்மியப்ப நாயக்கரின்‌ பிரதிநிதியான இரமஞ்சி துலுக்கநாயக்கர்‌ என்பவர்‌ இக்கோயிலில்‌ 
நவகிரக பூசைக்காக நிலக்கொடை கொடுத்துள்ளார்‌. இதன்‌ மூலம்‌ தமிழ்நாட்டில்‌ 
நவகிரகபூசை வழக்கத்திற்கு வந்த காலம்‌ பற்றிய அரிய செய்தி வெளிப்படுகிறது. 


௫ 


(கிபி. 1510). இதே சமகாலத்து மற்றொரு கல்வெட்டில்‌ நொச்சியம்‌ கிராமம்‌ 
சர்வமானியமாக இக்கோயிலுக்கு வழங்கப்பட்ட செய்தியும்‌ பெறப்படுகிறது. கி.பி. 
12-ஆம்‌ நூற்றாண்டளவில்‌ இக்கோயிலில்‌ “வீரபயங்கரன்‌ மண்டபம்‌' என்று ஒரு மண்டபம்‌ 
கட்டப்பட்டுள்ளது. ௫ 

அசூர்‌ என்னும்‌ ஊரில்‌ உள்ள விசயநகர அரசர்‌ இரண்டாம்‌ தேவராயரின்‌ 
கல்வெட்டு (கி.பி. 1428) இப்பகுதியில்‌ வாழ்ந்த வலங்கை 98; சாதிகளைச்‌ சேர்ந்த 
மக்கள்‌ ஒன்று கூடி தங்களது விளைபொருள்களுக்கு ஏற்கனவே வழக்கத்தில்‌ உள்ள 
வரிகளையே அரசுக்குச்‌ செலுத்துவது என்றும்‌, புதிய வரிகளைச்‌ செலுத்துவதில்லை 
என்றும்‌ முடிவு எடுத்த செய்தியைத்‌ தருகிறது. இவ்வூரின்‌ மற்றொரு கல்வெட்டு 
இரண்டாம்‌ குலோத்துங்க சேர்ழன்‌ காலத்திய நிலக்கொடை ஒன்றைக்‌ கூறுகிறது. 
இலுப்பைக்குடியில்‌ காணப்படும்‌ மதுரை நாயக்கர்‌ காலக்கல்வெட்டு சொக்கநாத 
நாயக்கர்‌ பெயரால்‌ அமைந்த சத்திரம்‌ ஒன்றுக்கு வழங்கப்பட்ட கொடையைக்‌ கூறுகிறது. 
இதன்‌ மூலம்‌ மதுரைநாயக்கர்‌ ஆட்சி பெரம்பலூர்ப்‌ பகுதிவரை பரவியிருந்தது என்பதை 
அறியமுடிகிறது. 


கோயில்களில்‌ விளக்கு எரிப்பதற்கு ஆகும்‌ செலவை, அவ்வூர்‌ குளக்கரைகளில்‌ 
வளர்க்கப்படும்‌ பல்வகை மரங்களின்‌ வருவாய்‌ -மூலம்‌ ஈடுகட்டப்பட்டது என்ற செய்தியை 
இறையூர்‌ கல்வெட்டு ஒன்று தருகிறது. இதே .போன்ற செய்தியை கீழப்புலியூர்‌ 
கல்வெட்டூ ஒன்றும்‌ தருகிறது. கி.பி. 18-19 -ம்‌ நூற்றாண்டளவில்‌ இப்படி ஊர்‌ மக்கள்‌ 
செயல்பட்டூள்ளனர்‌. ்‌ 


கொத்தவாசல்‌ என்னும்‌ ஊர்க்கல்வெட்டு முதலாம்‌ இராசேந்திரசோழன்‌ காலத்தில்‌ 
கொடுக்கப்பட்ட நிலக்கொடை பற்றிய செய்தியைத்‌ தருவதோடு இவ்வூர்‌ பராந்தகச்‌ 
சதுர்வேதிமங்கலம்‌ என்ற பெயரில்‌ தனியூர்‌ என்னும்‌ சிறப்புத்தகுதி பெற்றிருந்தது 
என்றும்‌ தெரிவிக்கிறது. இது ஒரு தனித்துவம்‌, வாய்ந்த கல்வெட்டு எனலாம்‌. 


கொளக்காநத்தம்‌ ஊர்க்கல்வெட்டு திருமலைநாயக்கரின்‌ நன்மைக்காக 
அவனுடைய தளவாய்‌ இராமப்ப அய்யன்‌ 1000 குழி நிலதானம்‌ அளித்ததாகவும்‌, 
அத்தானம்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌, பூசை... செலவுகளுக்குமாக வழங்கப்பட்டது 
என்றும்‌ தெரிவிக்கிறது. இவ்வூரில்‌ காணப்படும்‌ மூன்றாம்‌ ராஜராஜ சோழன்‌ காலக்‌ 
கல்வெட்டு அரையன்‌ தேவனான வாணவிச்சாதிர நாடாழ்வான்‌ என்பவன்‌ ஒரு கலிங்கு 
அமைத்த செய்தியையும்‌, அவன்‌ சுருதிமான்‌ என்றும்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவன்‌ என்றும்‌ 
கூறுகிறது. இப்பகுதியில்‌ சோழர்‌ ஆட்சியின்‌ இறுதிக்காலத்தில்‌ சுருதிமான்‌, நத்தமான்‌ 
என்னும்‌ புதிய சமூகத்‌ தலைவர்கள்‌ உருவானதும்‌, அவர்கள்‌ பின்னர்‌ 'இவ்வட்டாரத்தின்‌ 
அரசியலில்‌ செல்வாக்குப்‌ பெற்றமையும்‌ வரலாறு கூறும்‌ செய்தியாகும்‌. 


ய 


தழுதாழை என்னும்‌ ஊர்க்கல்வெட்டுகள்‌ இரண்டாம்‌ ராசராசன்‌, மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌, மூன்றாம்‌ ராசராசன்‌ ஆகியோர்‌ காலத்தில்‌ இப்பகுதி ஆறகளுரின்‌ 
தலைவனும்‌ மகதைநாடாழ்வான்‌ என்னும்‌ தகுதியில்‌ ஆண்ட வாணகோவரையர்‌ பந்றிய 
செய்திகளைத்‌ தருகின்றன. 


நன்னை என்னும்‌ ஊர்கல்வெட்டுகள்‌ இங்குள்ள கோயில்‌ பிற்காலச்சோழர்‌ 
காலத்தில்‌ பராமரிக்கப்பட்ட விதத்தையும்‌, பின்னர்‌ அரியலூர்‌ பாளையக்காரர்‌ ரங்கப்ப 
மழவராயர்‌ காட்டிய அக்கறையையும்‌, இலுப்பை மரங்கள்‌ வளர்ப்பதன்‌ மூலம்‌ 
இக்கோயிலை தொடர்ந்து பாதுகாத்த தனிமனிதர்கள்‌ பற்றிய செய்தியையும்‌ 
விளக்குகின்றன. 


மூங்கில்பாடி கிராமத்தில்‌ காணப்படும்‌ மூன்று கல்வெட்டுகளில்‌ ஒன்று பிற்சோழர்‌ 
காலத்தில்‌ விக்கிரமசோழ மலயகுலராயன்‌ என்னும்‌ தலைவனால்‌ திருமால்கோயில்‌ 
ஒன்று கட்டப்பட்ட செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. மற்ற இரண்டு கல்வெட்டுகள்‌ இவ்வூரில்‌ 
அரியலூர்‌ பாளையக்காரர்‌ கிருஷ்ணப்ப மழவராயர்‌ செய்த தர்மங்களைக்‌ கூறுகிறது. 


ஜடாவர்மன்‌ இரண்டாம்‌ குலசேகரபாண்டியன்‌ காலத்தில்‌ வரகூர்‌ சிவலோகநாதர்‌ 
கோயிலில்‌ வரகூர்‌ பெருங்கொல்லன்‌ உதயன்‌ பெரியநாயகன்‌ என்பவன்‌ சூலதேவர்‌ 
செப்புத்திருமேனியைச்‌ செய்து கொடுத்தான்‌. முன்னர்‌ இவனது தாத்தா வழங்கிய 
திருமேனி ஏதோ கலகத்தில்‌ காணாமல்‌ போனதால்‌ பெயரன்‌ புதிய திருமேனி 
செய்து கொடுத்துள்ளான்‌. மங்கூர்‌, வெண்பாவூர்‌ என்னும்‌ ஊர்களில்‌ காணப்படும்‌ 
கல்வெட்டுகள்‌ கி.பி. 17-ஆம்‌ நூற்றாண்டளவில்‌ இப்பகுதியில்‌ ரெட்டியார்‌ சமூக மக்கள்‌ 
ஆற்றிய அறப்பணிகளாப்‌ பற்றிய செய்திகளைத்‌ தருகின்றன. 


வெண்பாவூர்‌ கல்வெட்டுகள்‌ இப்பகுதியில்‌ வாணகோவரையர்‌ என்னும்‌ சிற்றரச 
மரபினரால்‌ கோயிலுக்கு வழங்கப்பட்ட கொடைகள்‌ பற்றிக்‌ கூறுகின்றன. பொன்பரப்பின 
ஈஸ்வரம்‌, தாயினும்‌ நல்ல விண்ணகராழ்வார்‌ என்ற இரண்டு கோயில்கள்‌ இவ்வூரில்‌ 
இருந்தன. திருமால்‌ கோயில்‌ பின்னாளில்‌ சித்திரமேழி மலைமண்டல தேசி விண்ணகர்‌ 
என்று பெயர்‌ மாற்றம்‌ பெற்றுள்ளது. சித்திரமேழிப்‌ பெரியநாடு என்னும்‌ வேளாண்‌ 
மக்களின்‌ அமைப்பின்‌ செல்வாக்கால்‌ இவ்வாறு பெயர்‌ மாற்றம்‌ பெற்றுள்ளது. 


கோயில்பாளையம்‌ என்னும்‌ ஊரில்‌ முதலாம்‌ குலோத்துங்கன்‌, இரண்டாம்‌ 
ராசராசன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ஆகியோரின்‌ காலக்கல்வெட்டுகள்‌ உள்ளன. 
குன்றன்தேவி குலோத்துங்க சோழியார்‌ என்னும்‌ பெண்‌ ஆடிப்பூரம்‌ நாச்சியார்‌ என்னும்‌ 
இறைவியை எழுந்தருளச்‌ செய்துள்ளாள்‌. சோழர்களின்‌ சிற்றரசர்களாக 
வாணகோவரையர்‌ என்னும்‌ வாணாதிராயர்கள்‌ இப்பகுதியில்‌ செய்த பணிகள்‌ 
அறியப்படுகின்றன. 


(iv) 


.சித்தளி கிராமத்தில்‌ மட்டும்‌ பத்து கல்வெட்டுகள்‌ படி எடூக்கப்பட்டுள்ளன. 
மூன்றாம்‌ இராசராசன்‌ மற்றும்‌ போசள மன்னன்‌ வீரசோமேஸ்வரன்‌ காலக்கல்வெட்டுகள்‌ 
இவை. நிலக்கொடை, திருவிளக்குக்‌ கொடைகள்‌ பற்றிய செய்திகள்‌ இடம்பெறுகின்றன. 
போசளர்‌ காலத்தில இவ்வூர்‌ தேவண்ண சதுர்வேதிமங்கலம்‌ என்றும்‌ பெயர்‌ பெற்றுள்ளது. 


சிறுகம்பூர்‌ என்ற ஊரில்‌ கிடைத்துள்ள உத்தமசோழன்‌ கல்வெட்டூ காலத்தால்‌ 
முந்தியது (கி.பி. 10-ம்‌ நூ.ஆ). இக்காலத்தில்‌ இவ்வூர்‌ ஜம்புலிங்கசுவாமி கோயிலில்‌ 
மண்டபம்‌ ஒன்று கட்டப்பட்டு அதற்கு உத்தமசோழன்‌ திருமண்டபம்‌ என்ற 
பெயரிடப்பட்டூள்ளது. இலுப்பை மரங்கள்‌ வளர்த்து அதன்‌ மூலம்‌. கிடைக்கும்‌ 
எண்ணையைக்‌ கொண்டு கோயில்‌ விளக்குகள்‌ எரிக்கப்பட்டதை: இவ்வட்டாரத்தில்‌ | 
பல கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன. 


திருவாலந்துறையில்‌ சுவையான செய்தி ஒன்று கல்வெட்டில்‌ இடம்பெற்றுள்து. 
மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலத்தில்‌ இராராதேவன்‌ வாணவ தரையன்‌ என்னும்‌ 
தலைவன்‌ சித்திரை விழாவின்‌ போது வழிபாடு செய்து கொண்டிருந்தான்‌. அச்சமயம்‌ 
பாம்பு ஒன்று அரச சபையில்‌ புகுந்து விட்டது. தீயசகுனம்‌ என்று இதனை நினைத்த 
தலைவன்‌ பிராமணர்களை அழைத்து இதற்கு பரிகாரம்‌ செய்யக்‌ கேட்டான்‌. அதற்கு 
அவர்கள்‌ கோயிலுக்கு தேவதானமாகவும்‌, பிராமணர்களுக்கு நிலதானமும்‌ வழங்கினால்‌ 
பரிகாரம்‌ கிடைக்கும்‌ எனக்‌ கூறினர்‌. அதன்படி அவன்‌ தானங்களை வழங்கினான்‌ 
என்ற செய்தி இக்கல்வெட்டில்‌. கூறப்பட்டுள்ளது. 


. பெரம்பலூர்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ மூலம்‌ இப்பகுதியின்‌ இடைக்கால வரலாறு 
(கி.பி. 12-17 -ஆம்‌ நூ.ஆ. வரை) வெளிச்சம்‌ பெறுகிறது. சோழ அரசின்‌ இறுதிக்‌ 
கட்டத்தில்‌ ஹொய்சளர்கள்‌, வாணகோவரையர்‌ என்னும்‌ சிற்றரசர்களின்‌ செல்வாக்கு 
அதிகரித்துள்ளது. நாயக்கர்‌ ஆட்சிக்குப்‌ பின்‌ அரியலூர்‌ மழவராயர்கள்‌ இப்பகுதியின்‌ 
தலைவர்களாகச்‌ செயல்பட்டூள்ளனர்‌. ப்ல கோயில்கள்‌ புத்துயிர்‌ பெற்றுள்ளன. சமூக 
வரலாற்றை ஆய்வு செய்யும்‌ ஆர்வலர்களக்குப்‌ பல அரிய ட வட்ட தரும்‌ 
வகையில்‌ இப்பகுதியின்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. 


YY 


கரூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 


கரூர்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகளில்‌ கெங்காளிபாளையம்‌ நத்தமேட்டில்‌ 
கிடைத்துள்ள சேரர்‌ கல்வெட்டூ கி.பி. 9-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது. தென்னவன்‌ 
வஞ்சிவேள்‌ இரவிகுவாவன்‌ என்பவனின்‌ மனைவி கொடுத்த கொடை குறிக்கப்படுகிறது. 
கி.பி. 6-7 -ஆம்‌. நூற்றாண்டைச்‌ சேர்ந்த வெள்ளியணைக்‌ கல்வெட்டு சோழிய அரையன்‌ 
அகணிதன்‌ என்பவன்‌ வெட்டூவித்த குளம்‌ பற்றிக்‌ கூறுகிறது. வேட்டமங்கலம்‌ 
கிராமத்திலிருந்து மட்டும்‌ பதினொரு கல்வெட்டுகள்‌ இத்தொகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
கொங்குச்‌ சோழ மன்னர்கள்‌ வீரராசேந்திரன்‌, விக்கிரமசோழன்‌, பிற்பாண்டியரில்‌ 
வீரபாண்டியன்‌ ஆகியோர்‌ காலக்கல்வெட்டுகள்‌ இடம்பெறுகின்றன. இக்கல்வெட்டூுகளின்‌ 
மூலம்‌ வேட்டுவர்‌, கரடிவேட்டூவர்‌, தச்சர்‌, வேளாளர்‌, தட்டார்‌ எனப்‌ பல சமூகத்தவர்களும்‌ 
கோயிலுக்குக்‌ கொடைகளும்‌, விளக்குகளும்‌ அளித்திருப்பதை அறியமுடிகிறது. 


மேல்நங்கவரம்‌ கிராமத்தில்‌ கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வளஞ்சியர்‌ என்னும்‌ 

வணிகக்குழுவினர்‌ கல்வெட்டு ஆப்வாளர்களின்‌ கவனத்தைப்‌ பெரிதும்‌ ஈர்க்கவல்லது. 
வணிகர்களின்‌ சின்னங்களான பசும்பை, சிற்றுளி, அரிவாள்‌, விளக்கு, வாள்‌, கேடயம்‌ 
துர்க்கை உருவம்‌ ஆகியனவும்‌ புடைச்சிற்பங்களாகக்‌ காட்டப்பட்டூள்ளன. 
தோகைமலையில்‌ கி.பி. எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ குதிரை குத்திப்பட்ட வீரனுக்கு ஒரு 
நடுகல்‌ எடுக்கப்பட்டது பற்றிய செய்தியும்‌ ஒரு கல்வெட்டின்‌ மூலம்‌ பெறப்படுகிறது. 
குளித்தலை வட்டத்துக்‌ கோட்டைப்பட்டி வணிகர்குழுக்‌ கல்வெட்டு அதிகமான 
செய்தியைக்‌ கொண்டிருக்கவில்லை. ஆயினும்‌ இது ஒரு வணிகத்தலம்‌ என்பதைச்‌ 
சுட்டி நிற்கிறது. இவ்வட்டத்து' இனுங்கூர்‌ கல்வெட்டு மதுரை நாயக்கர்களின்‌ ஆட்சி 
இப்பகுதிவரை பரவியிருந்தமைக்குச்‌ சான்று கூறுகிறது. வடசேரிக்‌ கல்வெட்டு 
கண்டராதித்த சோழன்‌ காலத்தில்‌ குளம்‌ வெட்டிக்‌ களம்‌ அமைக்கப்பட்ட செய்தியைத்‌ 
தாங்கி நிற்கிறது. 

அரவக்குறிச்சி வட்டத்து ஆத்துமேடு கிராமத்தில்‌ இசுலாமியர்‌ ஒருவர்‌ 
பள்ளிவாசலுக்கு நிலக்கொடை வழங்கினார்‌ என்ற செய்தி ஒரு தமிழ்க்‌ கல்வெட்டிலும்‌, 
மற்றொரு உருது கல்வெட்டில்‌ அவரது பெயரும்‌ குறிக்கப்பட்டுள்ளன. இவ்வட்டத்தின்‌ 
முன்னூர்‌ கிராமக்‌ கல்வெட்டில்‌ வளஞ்சியர்‌ பற்றிய செயல்கள்‌ இடம்பெறுவதும்‌ 
நோக்கத்தக்கது. 

திருச்சி மாவட்டத்தின்‌ துறையூர்‌ வட்ட காளியாம்பட்டிக்‌ கல்வெட்டு கி.பி. 10- 
ஆம்‌ நூற்றாண்டில்‌ அய்யாப்பொழில்‌ ஐநூற்றுவர்‌ என்னும்‌ வணிகக்‌ குழுவினரின்‌ 
மெய்க்கீர்த்தியை மட்டும்‌ தருகிறது. தொட்டியம்‌ வட்டத்து நாகைநல்லூர்க்‌ கல்வெட்டு 
கோமுந்நூற்றுவர்‌, ஐம்பெருங்குழு என்னும்‌ மிக முக்கியமான குறிப்பைத்‌ தருகிறது. 
செய்திகள்‌ முழுமையாக இல்லை. 


99Y 


திருநெல்வேலி மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 


இம்மாவட்டத்தில்‌ படி எடுக்கப்பட்ட 34 கல்வெட்டுகள்‌ இத்தொகுதியில்‌ 
சேர்க்கப்பட்டூுள்ளன. இவற்றில்‌ 26 கல்வெட்டுகள்‌ பாளையங்கோட்டை வட்டம்‌ மேலநத்தம்‌ 
கிராமத்தில்‌ உள்ளவை. இவ்வூர்‌ திருச்சாத்துனூர்‌ நத்தம்‌ என்று கல்வெட்டுகளில்‌ 
பெயர்‌ பெற்றுள்ளது. கீழ்க்களக்கூற்றத்து ஸ்ரீவல்லபமங்கலத்து மேல்பிடாகையாக 
இவ்வூர்‌ அமைந்திருந்தது. இன்றைய பாளைங்கோட்டை நகரமே அக்காலத்தில்‌ 
ஸ்ரீவல்லபமங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றிருந்தது. முற்பாண்டியமன்னன்‌ ஸ்ரீமாற ஸ்ரீவல்லபன்‌ 
பெயரால்‌ இவ்வூர்‌ அழைக்கப்பட்டிருக்கலாம்‌. ஜடாவர்மன்‌ குலசேகரன்‌, முதலாம்‌ 
மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ ஆகியோர்‌ காலக்கல்வெட்டூுகள்‌ அதிகமாக உள்ளன. 
நந்தா விளக்கு வைக்க ஆடுகள்‌ கொடை அளிக்கப்பட்ட செய்தியே பல கல்வெட்டுகளில்‌ 
காணப்படுகின்றன. மேலநத்தம்‌ கோயிலின்‌ (அக்னீஸ்வரம்‌) மகாமண்டபம்‌ கி.பி. 13-ம்‌ 
நூற்றாண்டில்‌ கட்டப்பட்டதாக ஒரு கல்வெட்டூ கூறுகிறது. மற்றொரு கல்வெட்டு இதே 
சமகாலத்தில்‌ இக்கோயிலில்‌ . திருப்பணிகள்‌ மேற்கொள்ளப்பட்டதைக்‌ காட்டுகிறது. 
முருகன்‌, நடராசர்‌ திருமேனிகள்‌ தனிச்‌ சன்னதிகளில்‌ இக்காலத்தில்‌ வைக்கப்பட்டுள்ளன. 
நெல்லாகவும்‌, காசாகவும்‌, ஆடூகளாகவும்‌ பல கொடைகள்‌ வழங்கப்படூள்ளன. 


முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ தேவரடியார்‌ பெண்‌ ஒருத்தி 
வைகாசித்‌ திருவிழாவின்‌ போது இரண்டூ நாடகம்‌ நடத்துவதற்காக 40 கலம்‌ நெல்‌ 
கொடையளித்த செய்தி குறியிடத்தக்கது. 


திருச்செந்தூர்‌ வட்டத்து வீரபாண்டியன்‌ பட்டினம்‌ கல்வெட்டு ஒன்று திருவிதாங்கூர்‌ 
அரசர்‌ உதயமார்த்தாண்டன்‌ காலத்தியதாகும்‌. இக்கல்வெட்டில்‌ இவ்வூர்‌ சோணாடு 
கொண்டான்பட்டினம்‌ என்று பெயர்‌ மாற்றம்‌ பெற்றதாகவும்‌, இவ்வூர்‌ பள்ளிவாசல்‌ 
உதயமார்த்தாண்டப்‌ பெரும்பள்ளி என்றும்‌ தலைமைக்‌ காதியார்‌ உதயமார்த்தாண்டக்‌ 
காதியார்‌ எனப்பட்டார்‌ என்றும்‌ அறியப்படுகிறது. 


வல்லபன்கோட்டைக்‌ கல்வெட்டு ஒன்று கி.பி. 9-10 -ஆம்‌ நூற்றாண்டில்‌ மாறன்‌. 
சடையன்‌ காலத்தில்‌ அருத்துணைப்பெரும்பள்ளி என்றும்‌ சமணப்பள்ளிக்கு வெண்பநாட்டு 
நால்கூரைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ 50 ஆடுகள்‌ வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. மற்றொரு 
கல்வெட்டு 45 ஆடுகள்‌ கொடையளிக்கப்பட்டதைத்‌ தெரிவிக்கிறது. I 


சங்கரன்கோயில்‌ நகரத்தில்‌ காணப்படும்‌ ஒரு கல்வெட்டு தேவதானமாக 
நிலக்கொடை வழங்கப்பட்டதைக்‌ கூறுகிறது. இவ்வூரின்‌ பெயர்‌ “தனி உண்ணாதான்‌ 
ஏந்தல்‌' என்பது சுவையான தகவலாகும்‌. 


ஸ்ஸ்‌ 


வசவப்பபுரம்‌ கல்வெட்டு சோழ மன்னன்‌ முதலாம்‌ இராசராசனின்‌ 
மெய்க்கீர்த்தியைத்‌ தருகிறது. 

இவ்வகையில்‌ முற்பாண்டியர்‌, பிற்பாண்டியர்‌, பிற்சோழர்‌ எனப்‌ பல மன்னர்கள்‌ 
திருநெல்வேலி பகுதிகளில்‌ அரசியல்‌, சமூக, சமயப்‌ பணிகளில்‌ காட்டிய ஆர்வத்தை 
இக்கல்வெட்டுூகள்‌ வெளிப்படுத்தி நிற்கின்றன. 


yyy 


Tamilnattuk Kalvettukal Vol lll 


Introduction 


This Volume consists of the inscriptions copied from some places from Perambalur, 
Karur and Tirunelveli districts. Eighty records from Perambalur Taluk are deciphered and 
included in this volume. Karur, Trichi and Dindigal district inscriptions are also find place 
here. 34 inscriptions copied from Thirunelveli district are also given in this volume. Totally 
145 records are'presented here which provide many interesting details regarding the 50- 
cioeconomic and political history of Tamilnadu. 


Perambalur Taluk Inscriptions 


‘Thistaluk is lessknown in the history of Tamilnadu which was named as. Nadunadu, 
in those days. By Publishing the records from this area some new light may be shed on the 
108801 known region. I 


MadhanaGopalaswamy temple at Perambalur town has ten inscriptions most of 
which belong to later Pandya period. The Records of Jatavarman Sundarapandya 1 state 
that 24 Veli extent of lands were donated for celebrating his birth day festival and 12 veli 
extent of lands for his sisters birth day festival. Moreover he donated Nocciyam village 
also for his birth day celebrations. Iramanji Tulukka Nayakar, the representative of 
Vijayanagara cheif Timmappa Nayakar endowed lands for the Navagraha Puja in this 
temple. From this record it is known that the Navagraha puja might have been introduced 
at this period (1510 A.D.) Another record mentions that Nocciyam village was donated 
as sarvamanya for this temple. One Virabhayankaran mantapam constructed during 12th 
century A.D. was recorded in three inscriptions. 


Asur record belongs to Devaraya II (1428 A.D.) a Vijiayanagar Kings’s Period 
Provides an interesting information regarding the Valangai 98 social groups of people. 
Both these people assembled uniiedly and resolved to pay the taxes inpractice for their 
agriculture products and refuse to pay the new taxes if any lived by the Government. 
Endowment of lands during Kulothunga 11 period was recorded in another document. 


Iluppaikudi inscription reveals that one choultry was constructed during 
Chockanatha Nayak period. From thjs record it is known that the rule of Madurai Nayak 
was extended upto Perambalur region. 


maeduo JO 870097 oy WO] UMOUY SI 1212 3890) [IV 811518 70 101681681௦ 
ue ‘npeu PALI IourempyY 70 20021 370 281020 ‘AV Amu) WET JO Wed mjef 
ay ஊழை 0௦௦௦௦ sex 280200 எடு] ‘re3euuIA 15°C] Plrpueurre[e]N 1owenTY ௭ podueys 
uo 721] [dws nuystA ஊர. ‘Woy Aq 91172120 891802) OM] 90 272/4 IENPUUTAPI[EN 
மாமா] மகள eurddeieduoq ‘So]dw>] nuystA 2U} 10 A[qeISpISUOD pomopus 
219M AOU], WSIAPUYSTEA JO SI2MO[[OF Youne]s 219M 07௦ eueg 70 871210 ௦07, 


mMAPdU>A pur nSUE]N 
70 Sp10901 U) WO] 70723] SEM UOIGOI 8111 70 01810 161308 oy ut ௮0098 Ajunwmoy மறவ 
op 60 2216210120] ‘Kj1ure[eo 9105 Bump 1801 86/6 12117 01678 811 Aq pojeuop SEM 
1910/ஃ100ா SNOTASId op JO றா Speur sem 101200 எ] “௫03 ய] ) reAopeIms 70 o3eurl 
92070 £ 091000 pey ‘UeyeAeN PAL 1 ருரு 082௩ WOT பநாயலவு10 UO 


“8070022 OM] 7900 UT 2001050086 219M ௨௩-௯7 50001௫ 128110] மர 
40 opew juswm opus 20] 0915251010 1318] ou Sunmp கரடு 6257461012 எயா, 
71200 Kq ற3310ட8௭௦௦ se 31001) nuysIA Yeu) S[eSASI Von duosul Iped[rSun]N UO 


“so]dwa] oy) JO 59902௦ 31) 100 Jow Ao PonpoId 73௫ JO 
no pure ‘soon reddn[] Jo 7500 p>jue[d pey 3140201850] 90] ‘SuondLIosUT 58811 TeuueN 
ut popi0o91 sem 1] “101897 sr 70 801700 3 UT 2102 515175 poke[d reAreAe[e]N edde3uey 
‘m[eAUy JO 7e31]0d oy], கறு TeyjeSeIN றல 0812 SEM 01/௩ IPATPIPAONEUEA J1OUD 
mjeyery Jo 9ouonjur 90 2021) “9981௩ releyin[ey I Jo SUONdUOSUT 1012 7912] 


“70189 எரு Jo uonensrurupe 31) ur ABMS p[oy 871212 9890) 10 79177] ‘SpI0991 91106 1107 
120101 60297 219M உருமு) pue எசு ௩79 SAI] 871200 3௭௦ 115120 JO 2002872005 
“001250 21005 ௭170 pus [rej oy] Burm] “9865 மயா யா 03 8880120 00/௩ “ரகர 
92120001% PUPA ம172௦ Aq 0212101௭௦௦ SPM 291116 2100 Jey} 851002 0௦௦27 900017 
‘sefnq ரோறயப07220 pure 311051 90170 101840027 90) 707 posn SEM JUSWMOpUS SILL 3௩.௫ 
rejeumity |, 07012௦ SITY JO 12200 30) 707 ueAky eddewey TeA[e( Aq 191100 Sed pue] 
10113) TY 0001 PU) வரும “29814 weyeUPANe]OY 12 0210௦௦ pi0o313U0 


‘Apeoale 87210005 Auew ற33% 11% 311/௩ (மாட OTWIOUOII-OIDOS 
3u1)S919u ve SI 001120 81012 BuLmp SNAIUe] JO 9009812015) ரபா] Se pol[eo ses 1512 
-905 2 pourejje pure we[e3ueurnypoAmieyd ஐ ர Se poureu sex 289115 SY | 100000 
0081 21005 831022 001150] 21015 81005 9 01 poiep UondLiosuT 128-110 


100070 எர 9010709887 ரஙள்ற மநு pure ராயா “ஏ Wo SUondLosu] 
"93 ரூமா sdure] pays] 620 spo 120 WO pur 8910௦) ot 1222 SYUPYIYEM 10 Spm 
op uo 8991) JO AjolreA poured 4907 ‘Sosuodxs Sunys1] olds] ou 110 1330 01 831025 
-01d 3uneutoe; 20008 posuere pey 310090 98111௩ suo “10025 61-61 Sung 


ஜே 


06) 


Koyilpalayam, another village, provides some later 01018 inscriptions. An image 
of Adipuram Amman was installed by a lady Kunran Devi Kulothunga choliyar. This image 
might have been specially worshiped duing Adi month (July-August) on the Puram day. 
Some cheifs of Vanakovaraiya family had took some active part in the developmental 
activities. 

Ten records have been documented from Chittali village. All of them belong to 
later. Chola‘and Hoysala rulers. Endowments of land and lamps are mentioned in these 
records. During Hoysala Somisvara period this village was named as Devanna 
Chaturvedhimangalam.. 


One record of Uththama chola (10 C.A.D.) noticed at Sirukampur villlage reveals 
the construction of Uththama cholan mantapa in Jambulinga Swami temple. Considerable 
number of inscriptions mention the plantation of Iluppai trees for getting ௦11 1௦ light the 
lamps at various temples in this area. 


Thiruvalanthurai inscription narrates an interesting information. During the days of 
Kulothunga chola III, one cheif Irara Devan Vanatharaiyan was worshiping the temple on 
Chittirai festival. At that time one snake was entered in to the Royal court. Considering 
this incident as a bad omen, the king consulted with the Brahmanas for expiation. They 
advocated them to donate the lands to the temple and brahmins liberally an the king also 
acted accordingly. 


Fom these new inscriptions, Perambalur taluk history of medeaval period can be 
traced out. At the fag end of the Chola rule Hoysalas, and Vanakovaraiyas were exercised 
their power. After the Nayak rule, Malavarayas from Ariyalur held sway in this region. 


Number of temples had been renovated . These records remain ample. evidence 
for those who study the social history of such a micro region. 


yyy 


Karur Taluk Inscriptions 


Inscription of Senkalipalaym. belongs to 9th Century A.D. mention the donation 
of the wife of Tennavan Vanchivel Iravikuvavan. An irrigation tank dug out during 6-7th 
Century .AD, by Soliya Arayan Akanithan is recorded at Velliyanai Village. Eleven 
inscriptions are deciphered from Vettamangalam Village. Records of the Kongu Chola 
kings, Virarajendra, Vikkirama Chola, and later Pandya rulers Virapandya are tollected. 
Endowments of lands and lamps by many social group pepople like Puluva Vettuvar, Karadi 
Vettuvar, Vellalar, Carpanters, Goldsmiths etc are noticed here. 


Melnankavaram inscription dated to 10th Century AD, deals about the Valanciyar, 
amerchantile group, attracts the attention of the scholars. Bas releif carvings of purse, 
sickles, lamps, sword, sheild and a figure of Durga are also can be seen in this inscribed 
stone. 


One hero-stone record at Thokaimalai, dated to 8th Century AD has been erected 
for a hero who was died by the attack of a horse. Kottaipatty inscription also records this 
place as amerchantile centre. Madurai Nayak rule extended up to this Karur region is 
attested by a record at Inunkur. Kandarathitha chola record found at Vadaseri village 
explains the irrigation and agricultural facilities made during this period. 


One pious muslim devotee had donated land for a mosque and this message was 
inscribed in an Tamil inscription at Aththumedu Village in Aravzkurichi taluk. The name of 
the muslim devotee is writen in Uruthu script also. Munnur record from this taluk provides 
some information about Valanciyar, a merchantile group. 


Kaliyampatti record dated to 10th Century AD. gives the prasasti portion of Ayyapolil 
Aynurruvar, a cheif merchantile community. Nakaiyanallur inscription mentions two im- 
portant terms, Komunnurvuvar and Aimperunkulu. But the other details are not known 
because the damage of the record. 


*ஒஒஓஒஓ 


Thirunelveli District Inscriptions 


- Thirty four inscriptions copied in some places from Thirunelveli district are inclued 
in this Volume. Melanatham village alone provides 26 inscriptions, This village is named 
as Thiruchathanur natham in inscriptions. Itliesas a western hamlet of Srivallabha mangalam 
in Kilkalakkurram. Present Palayankottai town was named as Srivallabha mangalam 
since early pandya period. This name might have been given in memory of Srimara Sri 
vallabha,(815-865AD) Records of Jatavarman Kulasekara.and Maravarman 
Sundarapandya are in large number. Most of these records provide informations 
regarding the perpetual lamp donations. During 13th Century A.D, One mantapa was 
constructed in the Agnisvara temple at Melanatham, Many renovation works were under 

taken and separate shrines for Murungan and Nataraja were also constructed. Donations 
were made as cash, catteles and paddy. 


During the days of Maravarman Sidi Pandyal, one dancing pile ned 40 
kalam of paddy to enact two dramas during Vaikasi festival. 


Virapandyan pattinam a well known village in Tiruchendur taluk was named as 
Sonadu Kondan Pattinam. The mosque of this village was named after Uthayamarthanda, 
the Thiruvithangur rulers, and the cheif kadhi of the mosque also named as Uthayamarth 
thanda kathiyar, 


One record from Vallabankottai dated to 9-10th Century AD, வல்‌ to Maran 
Sadaiyan discribes the donation of 50 sheep by an individual from Nalkur in Venbunadu 
for the upkeep of Arul thunaipperumpalli (a jain temple). Another record mentions the 
donation of 45 sheep. 


One Sankarankoil inscription mentions the land donation at a village Thani Unnathan 
entel. This name itself is an interesting informatjon to discuss. The prasasti portion alone 
is noticed in a record copied at Vasavappapuram. 


These records varied from 9th to 16th Century AD, provide interesting, source 
materials for those who are interested in the socio, economic and political history of this 
region. 


yyy 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
ஆரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


பெரம்பலூர்‌ மாவட்டம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 132/2005 
பெரம்பலூர்‌ த. ஆட்சி ஆண்டு 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டூ : சகம்‌ 1432 
கி.பி.1510 
பெரம்பலூர்ருகரம்‌) இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 14/1913 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 


அருள்மிகு மதனகோபாலசுவாமி கோயில்‌ கருவறை வடக்குமேற்குகுமுதம்‌. 


குறிப்புரை ட்‌ இக்கோயிலிலுள்ள நவகிரக வழிபாட்டிற்காக: ' திம்மியப்ப. நாயக்கர்‌ 


னூக்கிரட்டியார்‌ இவர்களின்‌ பிரதிநிதியான இறமாஞ்சி துலுக்க நாயக்கர்‌ 
என்பவர்‌ நிலம்‌ கொடையாக அளித்த செய்தியைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு 


1. 


பபூமபத9 பமமாவ ௨2 ச௪௱௩ ய ௩. இதன்மேற்‌ செல்லா நின்ற பிறபவ 
ஸவகுஹரத்து ஊர நாயற்று ௬காவாஹியையும்‌ உறா229% பெற்ற 
ஹூயூம,_வரான புண்ணிய காலத்திலே இறமாஞ்சி துலுக்கன்‌ நாயக்கர்‌ 
காரியத்துக்குக்‌ கடவார்‌ திம்மியப்ப நாயக்கர்‌ னூக்கிரட்டியார்‌. . . . . 
முன்ரரத ஸஹாணெடாலாற வூவுராக பெரும்பலூர்‌ கோபால 
கூத்தற்க்கு ஆண்டவற்க்கு நவம,_ஹஃகளும்‌ அமுது செய பண்ணவும்‌ இந்த 
தன்மத்து க இந்த நிலம்‌ பெரிய ற்ப ட்‌ சிறுமண்டலிகளுக்கும்‌ 
பேர்பாதியாகக்‌ 


A யெமா௨ பமஹுூநத்து பல2ண்டாக ' வேணும்‌ யென்று யரு நிறையேரி கீழ்‌ 


ஓடைக்கு தெற்க்கு மேலை. வாக்காலுக்கு கிழக்கு தற்குத்துக்கு வடக்கு 
திருவாழி கல்லுக்கு மேற்க்கு நஞ்சை குழி உ௱௰ வடகாலில்‌ தட்டான்‌ 
குளத்துக்கு கீழ்‌ நஞ்சை குழி ருய்‌ ஆக நிலம்‌ உ௱ருய ஆண்டவர்‌ 
சன்தி ஆக்கினம்‌ நரமியமுது படியமுது செய பண்ணவு2 இந்த நிலம்‌ 
நம்பிமாரே கைக்கொண்டு னற பாவத்திலே போகக்‌ கடவர்கள்‌ ஆக கட்டளை 
இட்டோம்‌ அந்தப்படிக்கு தானத்தாராண்டூ பேரும்‌ அனுபவித்துக்‌ கொள்ளவும்‌. 


1 


த.நா.௮. 
மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


- கல்வெட்டு 


தொல்லியல்‌ துறை 


பெரம்பலூர்‌ 


பெரம்பலூர்‌ 


பெரம்பலூர்ருகரம்‌) 


தமிழ்‌ 
தமிழ்‌ 
பாண்டியர்‌ 


முதல்‌ சடாவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 


தொடர்‌ எண்‌ 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு : 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


133/2005 


18 


கி.பி.1269 


12/1913 


அருள்மிகு மதனகோபாலசுவாமி கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


மன்னனின்‌ அக்காவின்‌ பிறந்த நாளான பரணி நாளன்று அக்கன்‌ திருநாள்‌ 
திருவிழாவுக்கும்‌ அமுதுபடி சாத்துப்படி உள்ளிட்டவற்றுக்கும்‌ 12 வேலி 
நிலம்‌ தானமாகக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டூள்ளது. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச்‌ செயல்‌ வெம்பார்‌ நாட்டு மேல்கூற்று நாட்ட 


2. வற்குப்‌ பெரும்பலூரில்‌ கோபால கூத்தரான 


3. ணகர எம்பெருமானுக்கு அக்கன்‌ திருநாளான பரணியில்‌ தீத்தமா 


4. க எழுந்தருளக்‌ கட்டின திருநாளுக்கும்‌ அமுதுபடி சாத்துப்படியுள்ளிட்ட 


5. நித்த நிமந்தங்களுக்கும்‌ இவ்வூர்‌ தென்பரப்பில்‌ பதினாறாவது வரையும்‌ ௮ 


6. னைத்தாண்டும்‌ பாழ்கிடந்த நிலத்தில்‌ பதினெட்டாவது முதல்‌ நாட்டார்‌ 


. 7. குடுத்த ஓலைப்படி நிலம்‌ பதிற்று வேலியும்‌ இந்நாயனாற்கு திருநந்தவ 


8. னப்புற இறையிலி நிலம்‌ இருவேலியும்‌ ஆக னிலம்‌ பன்னிரு வேலியும்‌ 


9. இன்னாயனாற்குக்‌ குடுத்தோம்‌ இன்னாள்‌ முதல்‌ திருவிடையாட்ட இறையி 


10. லியாக இன்னிலம்‌ பன்னிரு வேலியும்‌ தூதவரி சீகாரியப்‌ பேறும்‌ கட 


a 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


மையும்‌ பரிசட்ட(க்‌) காணிக்கை உள்ளிட்ட அனைத்தாய முள்ப்படக்‌ குடூ 


த்தோம்‌ இந்நி . . . .ததததான்‌ வேண்டும்‌ பயிற்‌ செய்து இந்நாய 
னாற்குத்‌ திரு . . . . கும்‌ சந்திக்கும்‌ திருப்பணிக்கும்‌ உடலாக்கி 
கொள்ள 


வும்‌ இப்படிக்கு இவ்வோலையே பிடிபாடாகக்‌ கொண்டு நான்கெல்லை 
யிலும்‌ திருவாழிக்‌ கல்லும்‌ நாட்டுவித்து சந்திராதித்தவற்‌ செல்வதா 
க கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இவை நட்டூருடையான்‌ எழுத்து 


இவை சுந்தரபாண்டிய விழுப்பரையன்‌ எழுத்து வி௨௧£ உ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு: 


பெரம்பலூர்‌ 
பெரம்பலூர்‌ 


பெரம்பலூர்‌ நகரம்‌ 


தமிழ்‌ 
தமிழ்‌ 
பாண்டியர்‌ 


முதல்‌ சடாவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு - 
எண்‌ 


: 134/2005 : 


17+1 


கி.பி.1268 


13/1913 


மதனகோபாலசுவாமி கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


பாண்டியப்‌ பேரரசியான. தென்னவனை முழுதுமுடையாள்‌ என்பவர்‌ மன்னனின்‌ 
பிறந்த நாளான பரணி நாளில்‌, : வெகுகாலமாக பாழாய்க்‌ கிடந்த நிலத்தை 
சீர்செய்து 12 வேலி நிலம்‌ திருவிடையாட்டமாகக்‌ கொடூத்த செய்தி 


கூறப்பட்டூள்ளது. 


1. ஸ்வஸ்திஸரீ (எம்‌ மண்டலமும்‌ கொண்டருளிய) 


2. சுந்தரபாண்டிய தேவற்கு பதினேழாவதி 


3. ன்‌ எதிராமாண்டு ஆவணி மாத (முத)லாக நம்‌ 


4. பிராட்டியார்‌ தென்னவனை முழுதுமுடையா 


5.. (ள்‌) திருநாள்‌ பரணியிலே தீர்த்தமாக இன்‌ 


6. னாயனார்‌ திருநாள்‌ எழுந்தருள அமுதுபடி 


7. சாத்துப்படி உள்ளிட்டு வேண்டு மவை 


8. யிற்றுக்கு பெரும்பலூர்‌ தென்பரப்பி . 


9. லே அனைத்தாண்டும்‌ பாழ்‌ கிடந்த. 


4 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


% 


நிலத்திலே பதிற்று வேலியும்‌ இந்‌ னா 
யனாற்கு திருநந்தவனப்புற இறை இலி 
யாக நிலம்‌ இருவேலியும்‌ ஆக (நிலம்‌ பன்‌) 
(னிரு வேலியும்‌ இந்நாள்‌ முதல்‌ திருவிடை 
யாட்ட இறையிலியாக இவ்வூர்‌ ஊரவர்‌ இ 


றையிலியாக விட்டுத்‌ திருக்‌ கை மலரிலே 


உதகம்‌ பண்ணினபடியே திருவாழி ஆழ்‌ 


வாரையும்‌ எழுந்தருளிவித்து சந்திரா 
தித்தவற்க்‌ காணியாக கல்வெட்டிக்‌ கெ 
£ண்டூ திருநாள்‌ எழுந்தருளிவிக்கவும்‌ . . 


பது இவை நாட்டவர்‌ பணியால்‌ ஆளாக 


கடைசியில்‌ சிமெண்ட்‌ பூச்சு பூசப்பட்டுள்ளது. 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 135/2005 
்‌ பெரம்பலூர்‌ 5 ல்‌ வட்‌ 1 . 17+1 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு :. கி.பி.1268 
பெரம்பலூர்‌ (நகரம்‌) | இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 11/1913 
தமிழ்‌ ன்‌ ட முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ ப 
பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ல ஈதி 


முதல்‌ சடாவர்மன்‌ சுந்தர 
பாண்டியன்‌ (பெருமாள்‌ சுந்தர 
பாண்டிய தேவர்‌) 


மதனகோபாலசுவாமி கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கல்வெட்டில்‌ இறுதிப்‌ பகுதி சிதைந்துள்ளது. பெருமாள்சுந்தரபாண்டியனின்‌ 


மனைவியான தென்னவனை முழுதுமுடையாள்‌ என்பவர்‌ மன்னனின்‌ பிறந்த 
நாளான பரணி நட்சத்திரத்தில்‌ திருவிழா நடப்பதற்கு, பாழாய்க்‌ கிடந்த 
நிலத்தை சரிசெய்து பன்னிரு வேலி நிலம்‌ திருவிடையாட்டமாகக்‌ கொடுத்த 
செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


. ஸ்வஸ்திறரீ பெருமாள்‌ சுந்தர பாண்டி 
. ய தேவற்கு யாண்டு பதினேழாவதின்‌ 
. எதிராமாண்டு ஆவணி மாத முதலாக நம்‌ 
' பிராட்டியார்‌ தென்னவனை முழுதுமுடைய 


. திருநாள்‌ பரணியிலே தீத்தமாக இன்னாயனார்‌ 


திருநாள்‌ எழுந்தருள அமுதுபடி சாத்துப்படி உள்‌ 
ளிட்டு வேண்டும்‌ அவையிற்றுக்கு பெரும்‌ 


பலூர்‌ தென்பரப்பில்‌ சிறுபாச்சூர்‌ வழிக்கு . . . 


6 


10. 


12. 


13. 


14. 


15. 


17. 


18. 


19. 


20. 


. கும்‌ கிழக்கும்‌ அனைத்தாண்டூம்‌ பாழ்கிட 


ந்த நிலத்தில்‌ பதிற்று வேலியும்‌ இந்நாய 


. னாற்கு திருநந்தவனப்புற இறையிலிக்கு நி(லம்‌) 


இருவேலியும்‌ ஆக நிலம்‌ பன்னிரு வேலி 

யும்‌ திருவிடையாட்ட இறையிலி ஆக திருக்‌ 
கை மலரிலே உதகம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
இல்ஷ்க்கு இவ்வோலையே பிடிபாடாகக்‌ 
கொண்டு சந்திராதித்தவற்‌ காணியாகத்‌ தி 
ருவாழி ஆழ்வாரை எழுந்தருளிவித்து கல்வெ 
ட்டிக்‌ குடுத்தோம்‌ பெரும்பலூர்‌ ஊரவரோம்‌ 
இப்படிக்கு இவை இவ்வூரவர்‌ பணியால்‌ ஊர்க்‌ 


கணக்கு இளவேளூருடையான்‌ வழித்துணை 


ப்‌ பெருமாள்‌ எழுத்து . . 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 136/2005 . 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ . ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு 16ம்‌ நூற்றாண்டு : 
ஊர்‌ பெரம்பலூர்‌ (நகரம்‌) இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை . : 10/1913 
மொழி - : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : நாயக்கர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ டடத 
அரசன்‌ :  கிஷ்ணப்ப நாயக்கர்‌ 
இடம்‌ ர மதனகோபாலசுவாமி கோயில்‌ கருவறை தெற்கு குமுதம்‌. 
குறிப்புரை .. திஷ்ணப்ப நாயக்கர்‌ அய்யந்‌ காரியகர்த்தரான அய்யங்காறய்யரும்‌, வெண்பார்‌ 
சீர்மை நாட்டாரும்‌ மதனகோபாலசுவாமி கோயிலுக்கு நொச்சியம்‌ 
கிராமத்தை சர்வமானியமாகக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு: 


1. இ இமாசி மீ ௨௰௬ ஸரீமத்து கிஷ்ணப்ப நாயக்கர்‌ அய்யந்‌ 
காரியத்துக்கு கற்தரான அய்யங்காறய்யரும்‌ வெண்பாற்‌ சீர்மை நாட்டாரும்‌ 
பெரும்பலூர்‌ பெருமா 

2. ள்‌ கோபால கூத்தற்கு நொச்சியம்‌ கிறாமம்‌ சர்வ மானியமாக சேத்து 
கல்வெட்டிவித்தபடி பூறுப்மாக நொச்சியம்‌ தன்ம புத்திரர்‌ விட்டு நடத்தி 
வந்த கிறாமத்திலே சூரப்ப நாயக்‌ 

3. கர்‌ அய்யந்‌ சில பொன்‌ சேரடியாக பற்றிக்‌ கொண்டு வருகையிலே 
இப்பொழுது அந்த தேரடி பொன்‌ வேண்டாமென்று நிறுத்தி சர்வ்வ மாந்யமாக 
பெருமாள்‌ 

4. திருவாராதினை திருப்பணிக்கு சேத்தோம்‌ யிந்த தன்மம்‌ சந்திராதித்த 
வரையும்‌ நடத்தி வரக்‌ கடைவோமாகவும்‌ யிந்த (த)ந்மத்தை யிராசகா 
மாகுதல்‌ நாட்டார்‌. . . அகுதம்‌ 

5. பண்ணிந பேர்கள்‌ தங்கள்‌ மாதா பிதாவை கொற்ற தோசத்திலே போகக்‌ 
கடைவராகவும்‌ கங்கை கரையிலே காராம்‌ பசுவை கொந்ற தோஷத்திலே 
போகக்‌ கடை 


6. வராகவும்‌. 


த.நா.௮. 
மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 

மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


தொல்லியல்‌ துறை: தொடர்‌ எண்‌ : 137/2005 


பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு +. SLO 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1258 


பெரம்பலூர்‌ (ரகரம்‌) இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : : 9/1913 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 6 
முதல்‌ சடாவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 


அருள்மிகு மதனகோபாலசுவாமி கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌ 


பெரம்பலூர்‌ கோபால கூத்த விண்ணகரப்‌ பெருமாளுக்கு திருநந்தவனப்புறமாக 
இறையிலியாய்‌ முன்பு கொடுத்த கொடையை அரசன்‌ மீண்டும்‌ தன்பிறந்த 
நாளான சோதித்‌ திருநாளில்‌ விழா கொண்டாடுவதற்காக நிலம்‌ அளித்த 
செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


. ஸ்வஸ்திஸ்ரீ அருளிசெயல்‌ வெம்பார்‌ நாட்டு மேற்‌) 
. கூற்று நாட்டவற்க்கு பெரும்பலூரில்‌ கோபால 
. கூத்தா விண்ணகர எம்பெருமானுக்கு திருநந்‌ 


தவனப்புற இறையிலியாய்‌ திருவாராதனமும்‌ திரு 
ப்பணியும்‌. நடத்தி திருநாளும்‌ எழுந்தருளிவிப்பதாக 
முற்காலத்தில்‌ கல்வெட்டினபடி இறையிலியாய்‌ பி 
ன்பு திறப்பாய்‌ பத்தாவது வரையும்‌ வாரம்‌ கொண்டு 


போந்த நொச்சியம்‌ முன்பிலாண்டில்‌ கல்வெட்‌ 


. டினபடியே இன்னாயனாற்கு திருவாராதனமும்‌ திருப்ப 


ணியும்‌ நடத்தி சித்திரை மாதம்‌ நாம்‌ பிறந்த நாள்‌ சோதி 


9 


11. 


13. 


14. 


15. 


17. 


18. 


19. 


20. 


21. 


22 


யிலே தீத்தம்‌ வ, ஸாசித்தருளுவதாக திருநாள்‌ எழுந்தரு 
ளுவதாகவும்‌ இவ்வூர்‌ நான்கெல்லைக்‌ குள்பட்ட னஞ்செ 

ய்‌ புன்செயில்‌ பட்டர்கள்‌ புலவர்கள்‌ இறையிலியும்‌ உள்ளூ) 
ர நாயமார்‌ திருவிளக்குப்புற இறையிலி . . . . . 

யும்‌ நீக்கி உள்ளூர்‌ னாயமார்‌ தூதவரி . . . சீகாரிய பேறும்‌ 
காணிக்கையும்‌ நத்தவரியும்‌ மரவடை குளவடையும்‌ 
தறியிறை மனையிறை செக்கிறை வெட்டி ஆனைக்கூ 

டம்‌ குதிரை பந்தி மற்றும்‌ எப்பேற்பட்ட அனைத்தா 
யங்களும்‌ உள்பட இன்னாயனாற்க்கு இறையிலியாக 
குடுத்தோம்‌ இப்படிக்கு. இவ்வோலை ட்ரக்‌ 

கொண்டு கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிவித்து இவ்‌ 


வூர்‌ நான்கெல்லையிலும்‌ திருவாழிக்‌ கல்லும்‌ நாட்டி 





* 


இறுதிப்‌ பகுதி சிமெண்ட்‌ பூசப்பட்டுள்ளது. 


10 


த. நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 138/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு : 9 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1257 
ஊர்‌ : பெரம்பலூர்‌ (நகரம்‌) இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 8/1913 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு உட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 7 
அரசன்‌ : முதல்‌ சடாவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ : அருள்மிகு மதனகோபாலசுவாமி கோயில்‌ கருவறை மகாமண்டபம்‌ தெற்குச்‌ 
சுவா. 
குறிப்புரை : சிலரின்‌ கோயிலுக்குக்‌ கொடுக்கப்பட்டு அதனை அரசன்‌ காரியத்துக்கு 


உரிய அதிகாரிகளின்‌ செலவுகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டூள்ளது. 
கல்வெட்டு 
[. தி_ஹுனச்‌ சக்கரவத்திகள்‌ கோனேரின்மை கொண்டான்‌ வெம்பார்‌ நாட்டு 
நாட்டாற்கு) தங்‌ 
2. கள்‌ நாடூ ஒன்பதாவது முதல்‌ வாரப்‌ பற்று வாரம்‌ கொள்ளவும்‌ கடமை பற்று 
கட 
3. மை: கொள்ளுவதாகச்‌ சொன்னோம்‌ இப்படியால்‌ வந்த முத(ல்‌) சுந்தரபாண்டிய 
தே 
4. வர்‌ காரியஞ்‌ செய்வார்களுக்கு இசையச்‌ செலவறுக்க இப்படி 
சொல்லுவதாக. . . .. . 
5. ரைப்‌ போதக்‌ காட்டச்‌ சொன்னோம்‌ இவை சிறுகம்பூருடையான்‌ எழுத்து 
ப 


6. ழந்தீ பராயன்‌ எழுத்து ௨ யாண்டு ஒன்பதாவது நாள்‌ நூற்றறுபத்தாறு ௨ 


11 


த. நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 139/2005 


மாவட்டம்‌ :.. பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 12-ம்‌ நூ.ஆ 
ஊர்‌ : பெரம்பலூர்‌ ரகரம்‌) இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : - பாண்டியர்‌ ட்‌ ஹ்ர்க்‌ கல்வெட்டு : 8 
்‌ எண்‌ 

அரசன்‌ 
இடம்‌ - : அருள்மிகு மதனகோபாலசுவாமி கோயில்‌ மகாமண்டபம்‌ தூண்‌ | 
குறிப்புரை : திருமண்டபம்‌ வீரபயங்கரன்‌ என்று பெயர்‌ சூட்டப்பட்டூள்ளது. 
கல்வெட்டு 

1. ஸ்வஸ்திறீ 

2. இத்திரும 

3. ண்டபம்‌ 

4.. வீரபயங்‌ 

5. கரன்‌ 


12 


தொடர்‌ எண்‌ :140/2005 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 12-ம்‌ நூற்றாண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு : 9 
எண்‌ 


அருள்மிகு மதனகோபாலசுவாமி கோயில்‌ மகாமண்டபம்‌ தூண்‌ 11 


அதே பெயர்‌ இத்தூணிலும்‌ வெட்டப்பட்டூள்ளது. 


த. நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ 
ஊர்‌ பெரம்பலூர்ருகரம்‌) 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பாண்டியர்‌ 
அரசன்‌ ட்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 
கல்வெட்டு 

1. ஸ்வஸ்தியரீ 

2. வீர பய 

3. ங்கரன்‌ 

4. மண்டபம்‌ 


13 


த. நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 141/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : - பெரம்பலூர்‌ - வரலாற்று ஆண்டு : 12-ம்‌ நூ.ஆ 
ஊர்‌ ௫ பெரம்பலூர்‌ (நகரம்‌) இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு : 10 
எண்‌ 
அரசன்‌ 
இடம்‌: : அருள்மிகு மதனகோபாலசுவாமி கோயில்‌ மகாமண்டபம்‌ தூண்‌ [[1[. 
குறிப்புரை : வீரபயங்கரன்‌ பெயர்‌ இக்கல்வெட்டிலும்‌ உள்ளது. 
கல்வெட்டு 
1. ஸ்வஸ்தியரீ 
2. வீர பயங்‌ 
3. கரன்‌ 


14 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை ( தொடர்‌ எண்‌ : 257/2005 
மாவட்டம்‌. பெரம்பலூர்‌ .. ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு ்‌ ட சகம்‌ 1350 
; ்‌.. கி.பி. 1428 
ஊர்‌ அசூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு. 
்‌ ஆண்டு அறிக்கை. 
மொழி தமிழ்‌ - முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு விஜயநகரா்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
- எண்‌ ள்‌ : 1 
அரசன்‌ : இரண்டாம்‌ தேவராயர்‌ 
இடம்‌ அருள்மிகு சொக்கநாதசுவாமி கோயில்‌ முன்மண்டபம்‌ .தெற்கு அதிட்டானம்‌ 
ஜகதி. ட்‌ 
குறிப்புரை . ன்‌ திருச்சிராப்பள்ளி உசாவடியில்‌ கரிகால கன்ன வளநாடூ ஆன வன்னாட்டு 
வெண்பாற்‌ நாட்டில்‌ அசுகூரில்‌ வலங்கை இடங்கையினர்‌ ஒன்றுகூடி அரசுக்கு 
செலுத்த வேண்டிய பயிர்வழிக்‌ கடமைகளுக்கும்‌, பல இனத்தவர்கள்‌ 
கொடுக்க வேண்டிய வரிகளுக்கும்‌ அளவை நிர்ணயம்‌ செய்தது பற்றிக்‌ 
கூறுகிறது. வேறு புதுவரிகள்‌ கொடுக்காமல்‌ இருக்கவும்‌, இக்கல்வெட்டூப்படி 
செய்யாமல்‌ கல்வெட்டை அழிவு செய்தால்‌ -அவர்களுக்கு கொடுக்கும்‌ 
இ தண்டனை பற்றியும்‌ இக்கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு 
| 1. ஸ்வஸ்திறா மமகாவு2 காரும்‌ இதன்மேல்‌ செல்லா நின்ற ஸெள வருஷ 
மார்கழி மாதம்‌ ௨௦௭௨ குயோஷணியும்‌ சனிக்கிழமையும்‌ பெற்ற : மூலத்து 
நாள்‌ திருச்சிராப்பள்ளி உசாவடியில்‌ கரிகால கன்ன வளநாடு ஆன வன்னாட்டூ 
வெண்பாற்‌ நாட்டில்‌ அசுகூரில்‌ வலங்கை தொண்ணூற்று எட்டூம்‌ இடங்கை 
தொண்ணூற்று எட்டும்‌ 
22 நிறைவற நிறைந்து குறைவறக்‌ கூடி உடையார்‌ சொக்கநாத நயினார்‌ 


கோயிலில்‌ திருக்‌ கட்டளையில்‌ கல்வெட்டினபடி இந்த நாட்டூக்கு பூறுவம்‌ 
மற்ற மரியாதி பயிர்வழி கடமை இறுக்கும்‌ இடத்து நன்செய்க்கு பாழ்‌ சாவி 
கழித்து பயிர்‌ கூடின .நிலத்துக்கு வேலி ஒன்றுக்கு அன்பது. பணமும்‌ புன்செய்‌ 
வரகு கேழ்வரகுக்கு பாழ்‌ சாவி கழித்து பயிர்‌ கூடின நிலத்திலே 


15 


. பத்தில்லொன்று கழித்து பயிர்‌ கூடின நிலத்துக்கு வேலி ஒன்றுக்கு இருபத்து 
அஞ்சு பணமும்‌ இளவரிசை ஆன பல பயிருக்கும்‌ இளவரிசைத்‌ துண்டம்‌ 
கால்வாசி கழித்து பயிர்‌ கூடின நிலத்திலே பத்தில்‌ ஒன்று கழித்து பயிர்‌ 
கூடின நிலத்துக்கு வேலி ஒன்றுக்கு இருபத்து அஞ்சு பணமும்‌ வான்பயிர்‌ 
ஆன செங்கழுநீர்‌ கரும்பு கொழுந்துக்கு நூறு குழிக்கு 


. அஞ்சு பணமும்‌ வாழை மஞ்சள்‌ இஞ்சிக்கு நூறு குழிக்கு இரண்டரைப்‌ 
பணமும்‌ கமுகு தென்ன மரத்துக்கு தலை கூடின முதலிலே. மரம்‌ ஒன்றுக்கு 
அரைக்கால்‌ பணமும்‌ ஆட்டைக்‌ காணிக்கைக்கு இருநூற்று இருபது பொன்னும்‌ 
மகமை தலையாரிக்கத்துக்கு எண்பது பொன்னும்‌ பட்டடைக்‌ குடிஆன 
செட்டிகள்‌ கைக்கோளர்‌ சேனை கடையார்‌ வா 


. ணியர்‌ பேற்கு பேர்‌ ஒன்றுக்கு இரண்டரைப்‌ பணமும்‌ இடையர்‌ வலையர்‌ 
கண்மாளர்‌ குடிமக்கள்‌ பறையர்‌. பேற்கு பேர்‌ ஒன்றுக்கு இரண்டு பணமும்‌ 
புன்பயிற்‌ செய்தால்‌ புனத்துக்கு ஒரு பணமும்‌ இம்மரியாதி இம்முதல்‌ குடுக்க 
கடவோமாகவும்‌ இது ஒழித்து வேறு புறமுதல்‌ புதுவரி என்று குடுக்க கடவோம்‌ 
அல்லவாகவும்‌ 


. இப்படிக்கு இந்த கல்வெட்டுப்படி செய்யாமல்‌ இருந்தோர்க்கு உடன்பட்டு 
கல்வெட்டை அழித்து செய்வார்கள்‌ உண்டானால்‌ அவர்களைத்‌ தீர விளங்கி 
மேற்படக்‌ குத்தி கீழ்ப்பட இழுத்துப்‌ போடக்‌ கடவோம்‌ ஆகவும்‌ இந்த 
கல்வெட்டை அழித்தவர்கள்‌ கெங்கைக்‌ கரையிலே கபிலையைக்‌ கொன்ற 
பாபத்திலே போகக்‌ கடவர்கள்‌ ஆகவும்‌ மரலஊது ௨. 


16 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 257/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1070 
ஊர்‌ அசூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ முதல்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ அருள்மிகு சொக்கநாதசுவாமி கோயில்‌ கருவறை உள்சுவரில்‌ வைத்து 
கட்டப்பட்டுள்ள தனிக்‌ கல்‌. 
குறிப்புரை அருமொழி ஈஸ்வரமுடைய மகாதேவர்க்கும்‌, துர்க்கை, பிடாரியார்‌ ஆகிய 
தெய்வங்களுக்கும்‌ பூஜைக்காக நிலம்‌ வழங்கப்பட்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு 
Ferdi சக்கரவத்திகள்‌ ரரீகுலோத்துங்க சோழ . . . . . 
2. வளநாடாகிய உத்துங்க வளநாட்டு வடவசு . . . . 
3. அருமொழி யீசுவரமுடைய மஹாதேவர்க்கு திருப்ப . . . . 
4. ஒரு வேலியும்‌ மந்திர போனகத்துக்கு . . . . . 
5. நிலம்‌ ஜய்ஞ்சு மாவும்‌ துற்கையார்க்கு . . . . 
6. வும்‌ பிடாரியார்க்கு நிலம்‌ மூன்று மாவும்‌ . . . . 
7. வேப்பக்‌ குண்டில்‌ ஒரு மாவும்‌ குமாரமங்கல . . . .. . 
8 


. ஒரு வேலியும்‌ சன்திராதித்தவற்‌ திருப்படி மா . . . . . 


17. 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


— 
[க 


. தொடர்‌ எண்‌ 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ - 


1. ஊரின்‌ நடுவில்‌ புதைந்து கிடக்கும்‌ தூண்‌. 


: 209/2005 


: சகம்‌ 1592. 


கி.பி. 1670 : 


441/1992:93 


ஊற்றத்தூர்‌ பிரிவுக்கு அதிகாரியாக விளக்கிய பெரிய அழகிரி நாயக்கர்‌ 
என்பவர்‌ மதுரை மன்னர்‌ சொக்கநாத நாயக்கருக்குப்‌ புண்ணியமாக 


இலுப்பைக்குடி .கிராமத்தை அன்னதானக்‌ கட்டளைக்கு மானியமாக 


மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ 
ஊர்‌ : இலுப்பைக்குடி : 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு : - மதுரை நாயக்கர்‌ 
அரசன்‌ :. சொக்கநாத நாயக்கர்‌ 
இடம்‌ - 
குறிப்புரை . : 
கல்வெட்டு 
1. சகாற்த்தம்‌ சரு(ரா) 
2: ௯௰௨ மேல்‌ செல்லா 
3. நின்ற . சாதாரண ஸ்‌ 
4. கார்த்திகை மீ ௨௰௫௨. 
_ 5. வியாழக்கிழமையு 
6. ம்‌ பூறுவ பக்ஷத்து 
7. இஸ்ட்டமியும்‌ பூர ந 
8. ஷ்ஷத்திரமும்‌ பெற்ற 
9. சுபதினத்தில்‌ விசுவனா 
10. த சொக்கனாத ஸனாயக்‌ 


. கரய்ய னவர்கள்‌ 


18 


வழங்கியுள்ளார்‌ என்ற செய்தியினை இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. 


புண்ணியமாக ஊ 
ற்றத்தூர்‌ சாதத்திற்‌ 
க்கு பிறுதானி பெரிய) 


. அழகிரி னாயக்கரரய்ய) 


. எவர்கள்‌ கட்டளை(யி) 


ட்டது இலுப்பைக்குடி 


- (கிறா)மம்‌ நத்தம்‌ சுற்‌ 


றெல்லை சாத்தனூ 


டர்‌ எல்லைக்கு கிழக்கு 

. புலிமிசை எல்லைக்‌ 

- கு மேற்கு கூடலூர்‌ எல்‌ 
. லைக்கு மேற்கு குள 


த்தூர்‌ எல்லைக்கு வட 


. க்கு இன்னான்கு எல்‌ 

. லைக்கு உள்பட்ட ந 

. ஞ்சை புஞ்சை மாவடை (மர) 
. டை உள்பட கட்ட 

. ளை யிட்ட படியினாலே 

- இந்த தன்மம்‌ சந்திரர்‌ 

. ஆதித்தவரைக்கும்‌ உ 

- த்தரோத்திரமாக நட 

. த்தி விச்ச பேர்கள்‌ 


கெங்கை சீமையி 


. லே கோடி கன்னி 


யாதானப்‌ பலனு 
ம்‌ கோடி கோதான 
ப்‌ பலனும்‌ பெறு 
வாராகவும்‌ இந்த 


. (அன்னதான தன்ம 


19 


41. 


42. 


43. 


45. 


46. 


த்துக்கு அகுதம்‌ பண்‌ 
ணின பேர்கள்‌ கெ 
ங்கை கரையிலே 


காராம்‌ பசுவை 


கொன்ற தோஷத்‌ 


திலே போவாராகவும்‌). 


20 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 278/2005 


மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1753 கலி 4932 
கி.பி. 1831 
ஊர்‌ க.எறையூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 442/1992-93 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு டப 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 1 
அரசன்‌ 
இடம்‌ ஊரின்‌ கிழக்கே 2 கி.மீ. தொலைவில்‌ தெவ்வாய்‌ குளம்‌ என்றழைக்கப்படும்‌ 
தேவுதாய்‌ குளக்கரையில்‌ நடப்பட்டூுள்ள பலகைக்‌ கல்‌. 
குறிப்புரை : பேரழி நல்ல பெருமுடையார்‌ என்பவர்‌ இக்குளத்தைச்‌ சுற்றிலும்‌ இலுப்பைமரம்‌, 
புளிய மரம்‌, மாமரம்‌ போன்ற மரங்கள்‌ நட்டூ அதிலிருந்து கிடைக்கும்‌ 
வருவாயைக்‌ கொண்டு அழகீசுபரசுவாமி கோயில்‌, வரதராஜ பெருமாள்‌ 
கோயில்‌ ஆகிய கோயில்களில்‌ விளக்கெரித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு: 
1. ஷஷிஸ்ரீ 
2. சாலிவாகன ச 
3. காற்தம்‌ ௯எ௱ரு(ய௩) ௧ 
4. லியுகம்‌ ௪௫௯௩௨ யி 
5. துக்கு மேல்‌ செல்லா நின்ற கர 
6. ஞு தை மீ ௨௰௯ உ பேறெழியிலி 
7. ருக்கும்‌ நல்ல பெருமுடையார்‌ 
8. யிலுப்பை புளியும்‌ மாமரம்‌ பல 
9. விருஷத்‌ தோப்பு மலையடி தெ 
10. ற்ப குளத்தகத்திலும்‌ வைச்சு பரி 


21 


11. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 


20. 


பாலனம்‌ பண்ணி அந்த தோப்பு 

ஷே யூர்‌ அழகீசுவரசுவாமி வறதறா 

சப்‌ பெருமாள்‌ கோவிலுக்கு பாதி 

யும்‌ மலையடி தெற்(ப)குளத்துக்கு பாதி 
யுமாய்‌ சிலாசாதனம்‌ பண்‌ 

ணி யிருக்குற படியினாலே அத்‌ த 
ற்மத்துக்கு யாதாமொருவன்‌ வி 

க்கினம்‌ பண்ணினால்‌ கெங்க 
கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொன்‌ 


ன தோஷத்திலே போவான்‌ ௨ - 


22 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை . தொடர்‌ எண்‌ : 279/2005 


மாவட்டம்‌ . : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : - பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 18-ம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  கல்பாடி இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை : - 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : - தமிழ்‌ 
அரசு : 2 ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ 
இடம்‌ : வரதராஜ பெருமாள்‌ கோயில்‌ முகமண்டபம்‌ எதிரில்‌ கிடக்கும்‌ பலகைக்கல்‌. 


'குறிப்புரை : கல்பாடி திருவிருந்த பெருமாள்‌ கோயிலுக்கு நஞ்சை, 1200 குழியும்‌ புஞ்சை 
நிலங்கள்‌ 150 குழியும்‌ தானமாக வழங்கிய செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு: 


முன்பக்கம்‌ பின்பக்கம்‌ 

1. ஸ்ரீ£து கற்பாடி 9. து(க்கு) அகிதம்‌ 

2. திருவிருந்த பெரு 10. பண்ணினவன்‌ 

3. மறுளுக்கு உள்ளூர்‌ பு 11. கெங்கை கரை 

4. ஞ்சை குழி ஐ ௨ 12.. யில்‌ காராம்‌ பசுை 
5. * இரைரூர்‌ நஞ்‌ை ப 13. வ கொன்ற பா 

6. ச குழி ஈரும்‌ இது 14. வம்‌ ஆகக்‌ கட 

7. துலுக்கண்‌ நாய 15. வர்கள்‌. 


8. க்க தந்மம்‌ இ 
* எறையூர்‌ என்று வழங்கப்படுகிறது. 


23 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 280/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 18ம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ கீழப்புலியூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ உ ஜு 
அரசன்‌ - 
இடம்‌ மன்னாத பச்சையம்மன்‌ கோயில்‌ எதிரிலுள்ள குளக்கரையில்‌ நடப்பட்டூுள்ள 
கல்‌. 
குறிப்புரை மேற்பகுதியில்‌ சூரியன்‌ சந்திரன்‌ உருவம்‌ பொறிக்கப்பட்டூள்ளது. பச்சையம்மன்‌ 
கோயில்‌ திருவிளக்குப்‌ பூசைக்காக கோயிலைச்‌ சுற்றியும்‌ ஏரிக்கரையைச்‌ 
சுற்றியும்‌ இலுப்பை, புளிய மரங்கள்‌ வைக்கப்பட்ட செய்தியை இக்கல்வெட்டு 
கூறுகிறது. 
கல்வெட்டு 
ஸ்ரீரா2 ஜயம்‌ 
1. ௩ரர்நிர வைய்யாசி மீ ௨௰ 


2. ௯௨ குருவாரம்‌(ம்‌) மிருகசீரிஷ ந 


- க்ஷத்திரம்‌ கூடின சுபதினத்தில்‌ 


. புளியூரிலிருக்கும்‌ மன்னாத பச்‌ 


சையம்மன்‌ திருவிளக்கு பூ 


ச கட்டளைக்காக புதூரு அய்ய 


24 


7. 


8. 


10. 


11. 


12. 


16. 


17. 


18. 


ம்‌ பெறுமாளுடையான்‌ 
குமாரன்‌ அய்யம்பெரு 
மாளுடையான்‌ குமரப்‌ 
படையானாலேயும்‌ ஷே ே 
காவிலை சுத்திலும்‌ 6 


யறிகரையிலு மிறுக்‌ 


. க பட்ட யிலுப்பை புளி 
. ய மரம்‌ யிந்த தற்மஞ்‌ செ 


 ய்யலாச்சுது யிதை பறிபா 


லனம்‌ செய்தால்‌ அசுவமே 


த யாகம்‌ பண்ணின பலனுண்‌ 


L tp§hik;nrajதhy; கயா 


. கத்தை யழித்த பலநுண்டு. 


25 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌. 


மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை. தொடர்‌ எண்‌ : 294/2005 


பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 1 33 
- பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு ்‌ கி.பி.1015 
-கொத்தவாசல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 518/1994 
தமிழ்‌ ்‌ ன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
- சோழர்‌ ' ர ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ :- 1 
: முதலாம்‌ இராசேந்திரன்‌ 


சொக்கநாதர்‌ (௭) வைத்தியநாதசுவாமி கோயில்‌ வளாகத்தில்‌ கிடக்கும்‌ 
பலகைக்‌ கல்‌. 


குறிப்புரை : எழுத்துகள்‌ (முற்பகுதி) தேய்ந்துள்ளன. முதலாம்‌ இராஜேந்திர சோழனுடைய 


மெய்க்கீர்த்தியுடன்‌ இக்கல்வெட்டு : தொடங்குகிறது. கொற்றவாயில்‌ 
இறைவனுக்கு இவ்வூர்ச்‌ சபை இரண்டு மாநிலம்‌ வழங்கிய செய்தி கல்வெட்டில்‌ 
கூறப்பட்டுள்ளது. வடகரை ராஜேந்திரசிங்க வளநாட்டூத்‌ தனியூர்‌ ஸ்ரீபிராந்தகச்‌ ' 
சதுர்வேதிமங்கலம்‌ என்ற பெயர்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


le 


ப ©) சட்ட ம்‌ 


ஸ்வஸ்திறீ திருமந்நி வளர இருநில மடந்தையும்‌ போர்ச்செயப்‌ பாவையும்‌ 
சீர்தனி ்‌ 


2. செல்வியும்‌ தன்பெருந்‌ தேவியராகி இன்புற நெடுதிய்‌ ரூழியுள்‌ இடதுறை 


நாடும்‌ 


. துடர்வன வேலிப்‌ படர்வன வாசியும்‌ சுள்ளிச்‌ சூழ்மதிள்‌ கொள்ளிப்‌. 
- பாக்கையும்‌ நண்ணற்‌ கருமுரண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ பொரு 


. கடலீழத்‌ தரையர்தம்‌ முடியும்‌ ஆங்கவர்‌ தேவியர்‌ ஓங்கெழில்‌ 


முடியும்‌ முன்னவர்‌ பக்கல்‌ தென்னவர்‌ வைத்த சுந்தர முடியும்‌ 
இந்திரன்‌ ஆரமும்‌ தெண்டிறை ஈழமண்டலம்‌ முழுவதும்‌ எறிபடைக்‌ கேரளற்‌ 
முறைமையிற்‌ சூடும்‌ குலதனமாகிய பலர்புகழ்‌ முடியும்‌ செங்கதிர்‌ மாலையுங்‌ 


26 


. சங்கதிர்‌ வேலைத்‌ தொல்பெருங்காவல்‌ பல்பழந்‌. தீவும்‌ செருவில்‌ சினவி 
10, 
11. 


இருபத்தொரு கால்‌ அரசுகளை கட்ட பரசுராமன்‌ மேவரும்‌ சாந்திமத்‌ 
தீவரண்‌ கருதி இருத்திய செம்பொன்‌ திருத்தகு முடியும்‌ பயங்கொரு பழிமிக 
முயங்கியில்‌ 


'முதுகிட்டொளித்த சயசிங்கன்‌ அளப்பரும்‌ புகழொடும்‌ 


. மாப்பொரு தண்டாற்‌ கொண்ட கோப்பரகேசரி பன்மரான 


உடையார்‌ ஸ்ரீ ஸ்ரீ மாஜெஷ... சோழ தேவற்கு யாண்டூ மூ 
ன்றாவது வடகரை மாஜெஷ._ ஹிங்க 


. வளநாட்டுத்‌ தனியூர்‌ .ரீபிராந்தகச்‌ சதுர்வேதி 


- கு சந்த்ராதித்தவல்‌ நிற்க வைத்தேந்‌ - 

. (ன்றேன்‌) இது பந்‌்தாஹெறயவற ஈைை கொ. 
24. ற்றவாயில்‌ மஹாதேவற்கு இவூர்‌ ஊரொம்‌ வை 
. த்த நீர்நிலம்‌ . . . . . . இருமா இது பந்மா I 
. ஹெறயவம ஈகை 


27 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை . தொடர்‌ எண்‌ : 295/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : - பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 16ஆம்‌ 
நூற்றாண்டு 

ஊர்‌ :  கொத்தவாசல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டூ அறிக்கை 
மொழி : தமிழ்‌ ' முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு :. மழவராயர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு : 2 

எண்‌ 
அரசன்‌ 
இடம்‌ : சொக்கநாதர்‌ (௮) வைத்தியநாத சுவாமி கோயில்‌ வளாகத்தில்‌ கிடக்கும்‌ 

பலகைக்‌ கல்‌. 

குறிப்புரை : . கல்வெட்டில்‌ முற்பகுதி உடைந்து காணாமல்‌ போய்விட்டது. பிற்பகுதி 


மட்டும்‌ உள்ளது. இக்கோயில்‌ இறைவனின்‌ பூசை, நெய்வேத்தியம்‌, 
அபிஷேகம்‌, திருவிளக்கு போன்றவற்றிற்கு அளிக்கப்பட்ட நிலம்‌ பற்றிக்‌ 


கூறுகிறது. 
கல்வெட்டு 
முன்பக்கம்‌ பின்பக்கம்‌ 
அகில்‌ அத ல்‌ 1. வேராகவும்‌ இது 
1. அபிஷேகம்‌ நெய்‌ 2. க்கு அழிவு சொன்‌ 
2. வேற்றியம்‌ திருவி 3. னவன்‌ கெங்கை 
3. எக்கு சுக்கிர வாரம்‌ 4. கரையிலே காரா 
4. யிதுக்கு சேத்த பூதா 5. ம்‌ பசுவை கொன்‌ 
5. ன£ மங்கான . . . 6. ற தோஷத்திலே 
6. த்தாநுக்கு கிழக்கு ௮ 7. போக கடவேரா 
7. ய்யனார்‌ (கோயிலுக்கு 8. கவும்‌. 
8. மேற்கு முனியப்பா 
9. கோயிலுக்கு தெ 
10. க்கு பெருமாள்‌ 


28 


த.நா.௮. தொல்லியல்‌ . துறை தொடர்‌ எண்‌ 195/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ _ வரலாற்று ஆண்டு சகம்‌ 1555 கி.பி.1633 
ஊர்‌ கொளக்காநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு த்‌ 
ஆண்டு அறிக்கை : 444/1992-93 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு நாயக்கர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 1 
அரசன்‌ : திருமலைநாயக்கர்‌ 
இடம்‌ வேணுகோபால சுவாமி கோயில்‌ நுழைவாயில்‌ எதிரிலுள்ள பலகைக்‌ கல்‌. 
குறிப்புரை மதுரை திருமலைநாயக்கருக்குப்‌ புண்ணியமாக அவரது அதிகாரியான 
இராமப்பய்யன்‌ இவ்வூர்‌ மதனகோபாலசுவாமி கோயில்‌ திருப்பணிக்கும்‌, 
திருவாராதனத்துக்கும்‌ 1000 குழி நிலம்‌ தானமாகக்‌ கொடுத்த செய்தியைக்‌ 
கூறுகிறது. தற்போது கொளக்காநத்தம்‌ என்று வழங்கப்படும்‌ இவ்வூர்‌ 
குளக்கானத்தூர்‌ என்று அழைக்கப்பட்டூள்ளது கல்வெட்டால்‌ அறியப்படுகிறது. 
கல்வெட்டு 


1. 


oo NMR லு 


மம்‌ மம்‌ மம்‌ 
N= 


ஹஹிஸ்ரீ சகாவம்‌ க௯ரு௱ 


. மரு ன்‌ மேல்‌ செல்லா நி 


ன்ற ஸ்ரீமுக வருஷம்‌ மாசி 

மாதம்‌ ௨௰(௩) உ ஸ்ீமது விழ 

நாம நாயக்கற்‌ திருமலை நா 
யக்கரய்யன்‌ காரியத்துக்கு கற்த 
நான றாமப்பய்யந்‌ மால்வாய்‌ நாடு கு 
ளக்கானத்தூர்‌ மதன கோபால 
மவாமி கோவில்‌ சேநாபதி ஆழ்‌ 
வார்‌ ஸ்ரீ பண்டாரத்துக்கு குடுத்த 


. தற்ம சாஸநப்‌ பட்டையம்‌ ம 


. தன கோபால சுவாமிக்கு திருப்ப 


29 


13. ணி திருவாராதனத்துக்கு திரும ஆ 


14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
ட 
32. 
33. 
34. 
35, 
36. 
37. 
38. 
39. 


லை நாயக்கரய்ய னவர்களு 

க்கு புண்ணியமாக ஸ்ரீபண்டா 
ரத்துக்கு திருவிளையாட்டமாகக்‌ 
கட்டளை யிட்டது மால்வாய்‌ நாடு 
குளக்காநத்தூர்‌ மாகாணியில்‌ 
சேந்த கிறாமம்‌ கொட்டறையில்‌ 
சந்த கீழ்தானத்தூர்‌ மால்வாய்‌ னா 
ட்டு அளவால்‌ கட்டளையிட்ட குழி 
சூ யிந்த நிலம்‌ ஆயிரம்‌ குழிக்கு 


ம்‌ சாத்தனூர்‌ எல்லைக்கு மேற்‌ 


கு உம்பிளக்கானத்தூர்‌ எல்லை 

க்கு வடக்கு மாதவ எல்லைக்குக்‌ கி 
ழக்கு குறும்பன்‌ பாளையத்துக்கு 
தெற்கு கண்ட நிலமும்‌ கொட்டறை 
க்‌ காட்டில்‌ சோழகன்‌ குளத்துக்கு 6 
மர்க்கு கண்ட நிலமும்‌ யிந்த னான்‌? 
கல்லையி லுண்டாந நிலம்‌ அனுப 
வித்துக்‌ கொள்ளவும்‌ திருமலை 
நாயக்கரய்யன்‌ புண்ணியமா 

க சந்திராதித்தவரையும்‌ அனுபவி 
த்துக்‌ கொள்ளவும்‌ யிந்த புண்ணி 
யத்துக்கு ஆறாகிலும்‌ அகிதம்‌ பண்‌ 
ணின பேர்‌ கெங்கைக்‌ கரையிே 

ல காராம்‌ பசுவை கொன்ற தோ 
ஷத்திலே போக கடவராகவு : 


ம்‌ உ 


30 


த.நா.அ. 
மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 

மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்‌ 
1. 


இ மஜ 


© ~ 


10. 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 196/2006 
பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு : 10 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1226 
கொளக்காநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை :  443/1992-93 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ie 2 

மூன்றாம்‌ இராசராசன்‌ 
சிவன்‌ கோயில்‌ அருகே திரு. குமரவேல்‌ ஆசிரியர்‌ வீட்டுவாசலில்‌ கிடக்கும்‌ 
தூண்‌. 
கல்லின்‌ மேற்பகுதியில்‌ சூரியன்‌ சந்திரன்‌, சக்கரம்‌, திருநாமம்‌, சங்கு 
பொறிக்கப்பட்டூுள்ளன. இவ்வூர்‌ ஏரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட இக்கல்வெட்டு 
மூன்றாம்‌ இராசராசனின்‌ 10-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ சுருதிமான்‌ சனனாதர்‌ 
அரையன்‌ தேவனான வாண விச்சாதிர நாடாழ்வான்‌ தூம்பு அமைத்துக்‌ 
கொடூத்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 

டூ 

ஹஷிய்ீ 

. இமாஜறமாஜ தேவற்கு 
யாண்டு ய வது இத்‌ 

தூம்பு செய்வித்தான்‌ 

ஊற்றத்தூருடைய 

சுருதிமான்‌ சனனாதர்‌ 

அரைய தேவநான 


வாண வி 


. ச்சாதிர நா 


டாழ்வாந்‌. 


31 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


்‌ மொழி 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 222/2005 
- பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1769 கலி 4948 
கி.பி. 1847 

:  சாத்தநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

்‌ ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு : 1 
எண்‌ 


ஒப்பணப்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ எதிரே உள்ள தொடக்கப்பள்ளி வாசலில்‌ 
நடப்பட்டூுள்ள பலகைக்‌ கல்‌ 


குறிப்புரை : கல்லின்‌ இருபுறமும்‌ எழுத்துக்கள்‌ பொறிக்கப்பட்டூள்ளன. தொடக்கத்தில்‌ 


சக்கரம்‌, திருநாமம்‌, சங்கு, லிங்கம்‌, விநாயகர்‌ . உருவங்கள்‌ 
பொறிக்கப்பட்டூள்ளன. : இவ்வூர்‌ ஒப்பணப்பிள்ளையார்‌, திருமேனி அழகர்‌, 
வரதராசப்‌ பெருமாள்‌ ஆகிய்‌ மூன்று கோயில்களின்‌ பயன்பாட்டிற்காக 
இலுப்பை மற்றும்‌ பிற மரங்கள்‌ வழங்கப்பட்ட செய்தியைக்‌ கூறுகின்றது. 


கல்வெட்டு : 


1. 


i 
8. 
9 


5 
6. 


உ ஹஹிறீ சாலிவாக 


. ன சகாப்த்தம்‌ சஎ௱சும௯ ௧ 


2 
3, 
4 


லி யாப்த்தா ௪௯௭௪௰௮ யிதின்‌ 

மேல்‌ செல்லா நின்ற பிலபங்க ஞு ஸ்ஸி 
த்திரைமீ மக உ குருவாரம்‌ பூச நகத்தி 
றம்‌ கூடின அமுற்த யோகத்தில்‌ ப 

றவாய்‌ மாகாணம்‌ நன்னை கிறாமத்‌ 


தில்‌ ஒப்பணப்‌ பிள்ளையார்‌ திறுமே 


டனி அழகர்‌ வறதராச பெருமாள்‌ யிந்‌ 


32 


10. 


20. 
21. 
22; 
24. 
2௮. 
26. 
ததத 
28. 
29, 


த மூணு கோவிலுக்கும்‌ ஷே ஒப்பண 


. பிள்ளையார்‌ கோவிலுக்கு கிழக்கு 


கல்லை யெல்லைக்கு மேற்கு ஒடை யேறிக 


. ரைக்கி வடக்கு யிந்த னான்ங்கு சதி 


றத்துக்‌ குள்பட்ட யிலுப்பை தோப்‌ 


. பு பல விறுஷஙகளும்‌ தற்ம ச 
ஈதநமாய்‌ யிட்டது யில்லாம்‌ ஓ 


[ப்பண பிள்ளையாறுக்கு பூ 


. சைக்காக மாநியம்‌ ௨௮ நிலம்‌ 


(யிந்த தற்ம)] 
பின்பக்கம்‌ 


ம்‌ கல்லும்‌ காவேரி 

புல்லும்‌ பூமியும்‌ உள்ள 

வரையில்‌ சிலாசாதநம்‌ 

செய்து யிறுக்குது யிந்த 
தற்மத்துக்கு யாதாமொறுவ 

ர்‌ விகாதம்‌ செய்தால்‌ கெங்ைக)யி 
லே காறாம்‌ பசுவை “வதை செய்த டே 
தாழத்திலே போவார்கள்‌ உ யிந்த கீ 


நல்‌ பட்டாமணிய(ம்‌) 


33 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 


மொழி 


எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


தொல்லியல்‌ துறை 
பெரம்பலூர்‌ 
பெரம்பலூர்‌ 
சாத்தனூர்‌ 
தமிழ்‌ 


தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌. : 


176/2005 
ஆட்சி ஆண்டு pS 
வரலாற்று ஆண்டு 10-ஆம்‌ நூற்றாண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 470/1992-93 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ தத 


அருகிலுள்ள ஏரியிலிருந்து கொண்டு வரப்பட்டு சிவன்‌ கோயிலில்‌ 
வைக்கப்பட்டுள்ள தூம்பு கல்வெட்டு. 


கல்வெட்டு 


. ஸ்வஸ்திறீ 


வித்‌ தூம்பு அரங்‌ 
கன்‌ அரையன்‌ 
செவித்தான்‌ 
சாத்தன்நூர்‌ 


உடையான்‌ 


சாத்தனூர்‌ உடையான்‌ அரங்கன்‌ அரையன்‌ என்பவன்‌ இவ்வூர்‌ லவ்வு 
தூம்பினைச்‌ செய்வித்தான்‌ என்று ' கூறுகிறது. 


34 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 150/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 23 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி.1239 
ஊர்‌ தழுதாழை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ -தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை மூன்றாம்‌ இராஜராஜனின்‌ 23-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ மிலாடாகிய ஜநநாத 
்‌ வளநாட்டூ வெம்பார்‌ கூற்றத்துத்‌ தழுதாழை உடையார்‌ வடகயிலாயமுடைய 
நாயனார்க்கு செம்பையாழ்வார்‌ இராஜராஜ தேவரான வாணகோவரையன்‌ 
என்பான்‌ இறையிலியாக நிலமளித்த செய்தி கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு I 
1. ஸ்வஸ்திறரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ 
2. ஸ்ரீராஜராஜடெவற்கு யாண்டு ௨௰௩ 
3. வது மிலாடாகிய ஜநநாத வளனாட்டூ வெம்பா 
4. (ரிக்‌ கூற்றத்து தழுதாழை உடையார்‌ வடகை 
5. யிலாயமுடை(ய) நாயனார்‌(க்‌)கு செம்பையாழ்வார்‌ இ: 
6. ராராதேவராந வாணகோவரையநேந்‌ இநக்கு(டி 
7. மும்‌ (எனவஙவர௫) சமு . . ரக்ஷறத்யமாகவும்‌ இந்னாட்டு ே 
8. தவையூர்‌ தேவதாந திருவிடையாட்டம்‌ முன்பு உள்ள 


35 


9. இறையிலிக்கு: சாதநப்படி விட்டு இவ்வூர்‌. நான்கெல்‌ 

10. லைகுள்ப்பட்ட நன்செய்‌ புன்செய்‌ ஏந்தல்களும்‌) மற்று 

11. ம்‌ எற்பேர்ற்பட்ட 'பலவகை ஆயங்களும்‌ மா 

12. ன(ம்‌) இது மாறுவான்‌ ர்க்‌ ' (ஆறெச்‌). . . சமும்‌ அறுவான்‌ 


14. இது மாகேறா௱. ஈகை 


36 


த.நா.௮. 
மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்‌ 


தொல்லியல்‌ . துறை தொடர்‌ எண்‌ : 151/2005 ”"” 
்‌,.. பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு | 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1189 
தழுதாழை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு . 
ப தமிழ்‌ 
:... சோழர்‌ .. ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ எ இ 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


“கைலாசநாதர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ பீடத்தில்‌ நடப்பட்டுள்ள பலகைக்‌ 
கல்‌. 


.. செம்பை நாயகன்‌ கன்மியான ஆறகளூர்‌ வேளான்‌ ஆதித்த நீலன்‌ என்பான்‌ 
மகதை நாடாழ்வான்‌ செம்பை நாயகனுக்கு: நன்றாகத்‌ தழுதாழை 
இறைவனுக்கு தேவதானமாக நிலம்‌ வழங்கிய செய்தி கூறப்பட்டூள்ளது.. 


டூ 


முன்பக்கம்‌ : 


. ஹஷிஸ்ரீ குலோத்துங்க சோழ ஜே 


. வற்கு யாண்டு யக வது மிலாடாகிய ஜநநா 


த வளநாட்டு வெம்பாறீ கூற்றத்து தழுதாழை 
மஹாசேவற்கு செம்பை நாயகந்‌ கந்மியாந 
ஆறகளூர்‌ வேளாநேந்‌ மகதை நாடாழ்வாநா(ன) 
செம்பை நாயகநுக்கு நன்றாக அமுது செய . 


தழுதாழை நந்செ நிலத்திலே பெரிய செய்‌ ௨) 


து 


10. 


11. 


10. 


11. 


ட்‌ பட கால்‌ செய்யும்‌ திருமுந்பே திருநந்தவாநம்‌ 


ம்‌ தேவதாநமாக சந்திரதித்தவற்‌ செல்ல விட்டே) 


பின்பக்கம்‌ 
ஆறகளூர்‌ வேளாந்‌ ஆதித்த 
நீலநேந்‌ இந்நிலங்கள்‌ மா 
றுவாந்‌ சூலை) ஏழெச்‌ 


ச மறுவாந்‌ ௨ 


. மாவும்‌ திருமஞ்சணக்‌ கிணறும்‌ புந்செ இருவேலி(யு) 


38 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 152/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு : 6 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ 1 வரலாற்று ஆண்டு : கி.பி. 1172 
ஊர்‌ தழுதாழை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை : 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 3 
அரசன்‌ இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ 
இடம்‌ அருள்மிகு கைலாசநாதர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ பீடத்தில்‌ நடப்பட்டூள்ள 
பலகைக்‌ கல்‌. 
குறிப்புரை : இக்கல்வெட்டில்‌ செம்பை நாயகனான மகதை நாடாழ்வார்‌ நல்ல உடல்நலம்‌ 
பெற்றிட (அமோக திடகாத்திரர்‌) ஆறகளூர்‌ வேளான்‌ கலன்நாயகப்‌ பெருமாள்‌ 
என்பான்‌ சந்திரசேகரர்‌, நாச்சியார்‌, கூத்தாடந்‌ தேவர்‌ ஆகியோரை 
எழுந்தருளுவித்து, அத்திருமேனிகளின்‌ திருவமுதுபடிக்கு நிலமளித்த செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு 
முதல்‌ பக்கம்‌ 
1. ஷஹஹி.ஸ்ரீ இராஜாதிரா 8. ப நாயகநாந மகதை நா 
2. ஐ சேவற்கு யாண்டு ஆறா -: 9. டாழ்வார்‌ கல்லியாண தி 
3. வது மிலாடாகிய ஜநநா 10. ருமேநி ஆகவென்‌ 
4. த வளநாட்டு வெம்பாற்‌ 11. று ஆறகளூர்‌ வேளா 
5. கூற்றத்து தழுதாழை 2 12. ன்‌ நீலன்நாயக ௦ 
6. ஹாமேவர்‌ வடகயிலா 13. பருமாளேந்‌ ௭, 
7. ய முடையாற்கு செம்‌ை 14. முந்தருளுவித்த 


39 


15. 
16. 
17. 


18. 
19. 
20. 


29. 
30. 
31. 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 


41. 
42. 
43. 


இரண்டாம்‌ பக்கம்‌ 
சந்திரசேக(ர) 
வரும்‌ நாச்சிய 
ஈரும்‌ கூத்தாட 

ந்‌ தேவரும்‌ நாச்‌ 
சியாற்கும்‌ திரு 
வமுதுபடிக்கு 


மூன்றாம்‌ பக்கம்‌ 


- . வூர்‌ நிலத்துக்கு 
த்‌ தெற்கும்‌ மற்று 

ம்‌ இந்நிலத்துக்கும்‌ 
நடுவுபட்ட நிலம்‌ ௮ 
ரையே ஒரு மாவும்‌ 


கணவதியாற்கு நத்த 


க்காலில்‌ விட்ட நில 


ம்‌ ஒரு மாவும்‌ (யூறணி 


. யிலாசி. ஊரணி 
க்கு மேற்கு நிலம்‌ 
(இரு வேலியும்‌ வெ 


. ள்ளாற்றுக்குத்‌ தெ 


ற்கும்‌ புந்செய்‌ நி 
லத்தில்‌ கறியமு 
துக்கும்‌ சந்தி 


21. 
22. 
23. 
24. 
25, 
26. 
27. 


28. 


இவ்வூர்‌ நந்செ 
நிலத்து எ(ன்‌ கா) 
ணிக்குக்‌ கிழக்கு 
ஆறகளூர்‌ வே 
ளாந்‌ ஆதித்த நீ 
லந்‌ விட்ட நில 
ங்‌ காலுக்கு 6 


மற்கும்‌ வடக்‌ 


நான்காம்‌ பக்கம்‌ 


4 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 

52. 
53. 


40 


விளக்குக்கு 
ம்‌ விட்ட நிலம்‌ 


முக்காலும்‌ சந்திராதி 


த்தவற்‌ செல்‌ 


லபநா ஹென்‌ 

ர ரெக்ஷை ௮ 
ற மறவற்க அற 
மே துணை ௮.. 
றமல்லது துணை 


இல்லை 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 153/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று. ஆண்டு : கி.பி.18-ஆம்‌ நூற்றாண்டு . 
ஊர்‌ :  தழுதூழை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி. ட்‌: தமிழ்‌ முன்‌ பதிப்பு உட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு து ஊர்க்‌ கல்வெட்டு 
ண்‌ : 4 
அறசன்‌ 
இடம்‌ : கைலாசநாதர்‌ கோயில்‌ வளாகம்‌ மடப்பள்ளி அருகில்‌ நிறுத்தி 


வைக்கப்பட்டுள்ள உருவத்தின்‌ கீழ்‌ உள்ள எழுத்து. 


குறிப்புரை : கி.பி, 18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இக்கோயிலை திருப்பணி செய்தவரின்‌ பெயர்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


1. சிவ) சிண்ணவெய நாய 


2. க்கர்‌ தேவர்‌ 


41 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


தொல்லியல்‌ துறை 


பெரம்பலூர்‌ 


பெரம்பலூர்‌ 


தொண்டைமான்துறை 


தமிழ்‌ - 


தமிழ்‌ 


தொண்டைமான்‌ 


தொடர்‌ எண்‌ : 280/2005 
ஆட்சி ஆண்டூ 
வரலாற்று ஆண்டு : சகம்‌.1589, கி.பி.1667 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 324/1928 


முள்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 


வரதராஜ பெருமாள்‌ கோயில்‌ . கருவறை வடக்குச்‌ சுவர்‌ 


கல்வெட்டு 


. ஸ்வஸ்திறரீ மகா 


வஃ2 ௫ 


அம௯ இத 


௱. ன்‌ மேல்‌ செ 


ல்லா நின்‌ 


ற பிலவங்‌ 


. கணா பங்‌ 
. குனி மீ ர ௨ 


ஆதிவார னாள்‌ 


தொண்டைமான்‌ வழங்கிய தானம்‌ பற்றிக்‌ கல்வெட்டூ குறிக்கிறது. 


10. பூரட்டாதி நக்ஷ 

11. த்திர னாள்‌ தொ 

12. ண்டைமாந்‌ தன்ம 

13. ம்‌ யிதுக்கு ந(ஹாபு 
14. சாயபு அவர்கள்‌ 

15. செருகான்‌ சாய 

16. பு அவர்களும்‌ கட்‌ 


17. டளை காணி பு 


42 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 289/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு :' கி.பி. 1884 
ஊர்‌ :  தொண்டைமான்துறை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து ' : தமிழ்‌ 
அரசு க ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ 
இடம்‌ : வரதராஜபெருமாள்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : தொண்டைமான்துறையில்‌ உள்ள ஸ்ரீவரதராஜப்பெருமாள்‌ கோயில்‌ முன்பு 


பழுதுபட்டதால்‌ அதனை இக்கிராமத்தினர்‌ மறுபடியும்‌ கட்டினர்‌ என்று 
இக்கல்வெட்டு கூறுகிறது. 


கல்வெட்டு 


— 


௬௮௮௪ ணா ஐ 

ன்‌ மீ ௨௰௫ தேதிக்கி 

சரியான தாறுண ணா ஆ 

நி மீ ௰௩ தேதி புதன்வாற 

னாள்‌ பூச நக்ஷத்திரத்தில்‌ 
தொண்டைமாந்துறை கிறாமத்தி 

. லிருக்கும்‌ ரீவறதறாஜ பெருமாள்‌ கோயி 
. ல்‌ (கீறணமா போநதைக்‌ கிறாமத்‌ 


பத்‌ அனு நத ஐ ஆ மஜ 


. தாறுகளால்‌(கூடி) கட்டப்பட்டது. 


43 


1. 


த.நா.௮. தொல்லியல்‌ . துறை தொடர்‌ எண்‌ : 274/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி. ஆண்டு : 19 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1235 
ஊர்‌ நன்னை . இந்தியக்‌ கல்வெட்டூ - 
ஆண்டு அறிக்கை ்‌. 461/1992-93 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
ம்‌ எண்‌ : 1 
அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ திருமேனிநாதர்‌ பதவ கருவறை மேற்கு குமுதம்‌ மற்றும்‌ ஜகதி. 
குறிப்புரை : இக்கோயில்‌ காணி உடைய பிராமணர்கள்‌ 138 காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டு 
விளக்கெரித்த செய்தியைக்‌. கூறுகிறது. 
கல்வெட்டு: ' 


ஸ்வஸ்திறீ ராஜராஜ சேவர்க்கு யாண்டு ௯ஆ(வது) ந(ன்னைநந்தியவற 
முடைய நாயநார்க்கு திருவிளக்கு ஸஞாதித்தவல்‌ பலிசையால்‌ செலுத்தக்‌ 
கடவர்களாக இக்கோயில்‌ . காணி: உடைய ஸமிவவ,ாஊணர்‌ பாரதாயந்‌ 


உடையாந்‌ சிவவாஷுதேவநாந ஸிவலோக 


.. உடையாநும்‌ கணவதி தாமநாந தேவநும்‌ உபையம்‌ கொண்ட . 


காணி உடைய நாதந்‌ வீமநாதந்‌ சேதராய பெருதட்டாந்‌ திருநுந்தா விளக்கு 
ஒந்றுக்கு காசு அறுபதும்‌ சந்தி விளக்கு ஒந்றுக்கு காசு. எட்டாக நந்னை 
உடையார்களில்‌ பட்டந்‌ பெரியாநும்‌ A 


திருவரங்கநும்‌ தேவந்‌ சீராநும்‌ பிச்சந்‌ குணாலையும்‌ சொற்ற) . லி சொற்ற, 
சீரநும்‌ பரவாயுடையாநு(ம்‌) போற்றி மண்டையும்‌ கிழுமுத்தூர்‌ பள்ளி ஒத்தந்‌ 
பர்மநாத பிள்ளை நாடாழ்வாநும்‌ வாணிச்சி உ(ய்‌)யக்‌ கொண்டாளும்‌ ஆக 


காசு எழுபத்திரண்டூம்‌ ஆக காசு நூற்று முப்பத்‌ j 


44. 


. திரண்டும்‌ கைக்கொண்டு திருநுந்தாவிளக்கு ஒந்றும்‌ சந்திவிளக்கு ப(லிசை)யால்‌ 
செலுத்தக்‌ கடவோமாக ஒருபோது முட்டூப்படில்‌ ஸ்ரிவ துரோகிகள்‌ பட்டுது 
படுவோமாக ப22தித்து உபையம்‌ கைக்கொண்டோம்‌ உடையாந்‌ சிவல்லோக 
முடையாநும்‌ கணவதி பட்டந்‌ தேவநும்‌ இவ்வனைவோம்‌ 


. இவூர்‌ காணி உடைய பாடி காப்பாந்‌ குந்றந்‌ திருவநா 


. ரையந்‌ பக்கல்‌ மேற்படியார்‌ நாளதில்‌ உபயங்‌ கொண்ட காசி 


_ ல்‌ செலுத்தக்‌ கடவ சந்தி விளக்கு ஒந்றும்‌ ஆக விளக்கு பத்து. 


45 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 275/2005 
பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு : 10 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1188 
நன்னை இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 460/199293 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 1 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


அருள்மிகு திருமேனிநாதர்‌ கோயில்‌ கருவறை தெற்குக்‌ குமுதம்‌ 


, குறிப்புரை : நன்னை திருவகீஸ்வரம்‌ உடைய நாயனார்க்கு திருப்படி மாற்றுக்காக நன்செய்‌ 


"நிலம்‌ மூன்று வேலியும்‌, புன்செய்‌ நிலம்‌ பத்து வேலியும்‌ சிவபிராமணர்களிடம்‌ 
முப்பது பசுக்களும்‌ தானமாகக்‌ கொடுக்கப்பட்ட செய்தியைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 


1. 


ஸ்வஸ்திறாீ திரிபுவந சக்கரவத்திகள்‌ ரீகுலோத்துங்க சோழ தேவர்க்கு 
யாண்டு பத்தாவது உகளூற்‌ கூற்றத்து நந்னை திருவகீஸ்வரம்‌ உடைய 
நாயநாற்கு 


. திருப்படி மாற்று(க்‌)கு இவ்வூர்‌ ஏரி நடுவில்‌ தூம்பு றப்பாரு கழநி முதலாக 


வடக்கு நந்செய்‌ நில(ம்‌) மூன்று வேலியும்‌ புந்செய்‌ நிலம்‌ பதிற்று' வேலியும்‌ 
இ நா 


யநாற்கு மமறாகித்தவரை செல்வதாக இது பந்மாயேமவற ஈக்ஷை ௨ 
சிவப்பிராமணர்‌ பக்கல்‌ தேவணி பசு ௩௰. I 


46 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 276/2005 
பெரம்பலூர்‌ ம்‌ ஆட்சி ஆண்டு 5 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1671, கி.பி. 1749 


நன்னை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ; 463/1992-1993 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
அரியலூர்‌ பாளையக்காரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 3 
ரெங்கப்ப மழவராயர்‌ 


திருமேனிநாதர்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ கிடக்கும்‌ பலகைக்‌ கல்‌ 


குறிப்புரை : ரெங்கப்ப மழவராயரும்‌. முத்து சேர்வைக்காரரும்‌ நன்னை கீழ்க்காட்டில்‌ 


இக்கோயிலுக்கு நிலம்‌ தானம்‌ செய்துள்ளனர்‌ என்பதை இக்கல்வெட்டால்‌ 
அறிகிறோம்‌. 


கல்வெட்டு 


1 
. காபிதம்‌ ௬௭ 


oo NAR WN 


நம்‌ ம்‌ ம மம்‌ ம்‌. ஸம்‌. மம்‌ 
உக ௦ ௩௨ 


௨ சாலிவாகன ச 


யக மேல்‌ செல்லா 


- நீன்ற காளயுத்தி 


ணு ஆடி மீஎ உ ஸ்ீரெங்கப்‌ 
ப மழவராய ரவர்கள்‌ முத்து 
சேருவைகாறரும்‌ நன்னை 
யில்‌ கீழ்க்காட்டில்‌ அத்த 
கிற்றாற மீ குழி ௬௯௩ 
தெற்த்தம்‌ பண்ணித்‌ தாை 


. ர வாத்தோம்‌ இந்த மா 


னிய நிலத்தை ஆகாட 


. ம்‌ பண்ணின பேர்‌ கார 


ஈம்‌ பசுவை கொண்‌ 


ண தோஷத்திலே 
போவாற்‌ உ 


47 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 277/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 176, கி.பி 1841 
கலியுகம்‌ 4942 
ஊர்‌ :  நன்னை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 5 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு க ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 4 
அரசன்‌ 
இடம்‌ : ஊரின்‌ மேற்கே ஓடையில்‌ நடப்பட்டூள்ள பலகைக்‌ கல்‌. 
குறிப்புரை : இக்கல்வெட்டின்‌ காலம்‌ தவறாகக்‌ குறிக்கப்பட்டூள்ளது. கல்வெட்டின்‌ 


மேற்பகுதியில்‌ சந்திரன்‌ லிங்கம்‌ நாமம்‌ சூரியன்‌ உருவங்கள்‌ 
பொறிக்கப்பட்டூுள்ளன. இவ்வூர்‌ திருமேனிநாதர்‌ கோயில்‌, வரதராசப்பெருமாள்‌ 
கோயிலுக்கு வெங்கடாசல படையாச்சியும்‌ வெங்கபடையாச்சியும்‌ இலுப்பை 
தோப்பினைச்‌ சிவதர்மமாகத்‌ தானம்‌ செய்த செய்தி இக்கல்வெட்டில்‌ 
கூறப்பட்டூள்ளது. 
கல்வெட்டு 

1. ௨ சத்தியம்‌ சாலியவாகன 

2. சகாத்தம்‌ ஹி ௯௭௱௬௩ 

3. கலியகத்து ணு ௪௯கா 

4. ௪ம௨ செண்ணது சா 

5. ற்வதாலி ஸ்‌ தையி மீ 

6. ௨௰௧ ௨ திங்கள்‌ கிளமை 


7. திசமி றோகணி யிந்த சு 


9 


ப தினத்தில்‌ நன்னையிலிருக்கு 


48 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


ம்‌ திருமேனினாதர்‌ வறதரா 
சர்‌ பெருமறாள்‌ கோவில்‌ 
உக்கு வந்தால்‌ ப 
டையாச்சி தி வெங்க 
படையாச்சி யிலு 

ப்ப தோப்பு சிவ 


தற்மம்‌ ௨ 


49 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


தொல்லியல்‌ துறை 
பெரம்பலூர்‌ 


பெரம்பலூர்‌ 


பில்லங்குளம்‌ 


தமிழ்‌ 


தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ 


235/2005 


ஆட்சி ஆண்டூ 
வரலாற்று ஆண்டூ 


.. . இந்தியக்‌ கல்வெட்டு ' 


ஆண்டூ அறிக்கை 660/1922 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 


ஏரிக்கரை அருகே நடப்பட்டூள்ள சூலக்கல்‌. 


இக்கல்வெட்டில்‌ பொன்பரப்பின ஈஸ்வரமுடைய நாயனார்‌ என்னும்‌ இவ்வூர்ச்‌ 
சிவன்‌ கோயிலுக்குக்‌ கூகையூருடையான்‌ என்பவன்‌ இக்குளத்தை தேவதான 


இறையிலியாக அளித்த செய்தி குறிக்கப்பட்டூள்ளது. 


கல்வெட்டு 


1. 


ர்‌ 


ஸ்வஸ்திறீ கூ 


கையூருடை 


. யார்‌ பொன்‌ 


. பரப்பின ஈ 


மவரமுடை 


ய நாயனார்‌ 


. தவதானம்‌ இ 


றையிலி புல்‌ 


லங்குளம்‌ ௨ 


50 


தொடர்‌ எண்‌ 175/2005 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 17ஆம்‌ நூற்றாண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டூ 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 


சாலை ஓரம்‌ அரிசி மில்‌ அருகே நடப்பட்டூள்ள தூண்‌. 


இக்கல்வெட்டு பேரளியில்‌ இருக்கும்‌ மூர்த்தி கருணானந்த மடம்‌ தண்ணீர்‌ 


பந்தல்‌ நந்தவனம்‌ நடைகிணறு ஆகியவை தருமமாகத்‌ தந்ததைக்‌ கூறுகிறது. 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ 
ஊர்‌ பேரளி 
மொழி: தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 

அரசு 

அரசன்‌ 

இடம்‌ 

குறிப்புரை 

கல்வெட்டு 


ஜம்‌. 


ம்‌. - 3 இ 2, நு: ஸூ 


10. 
11. 


௨ யீமவற 


ணு பிறட்டா 
சிமீ யம்கபே 


றழிலிறுக்கும்‌ 


.. மூறுத்திகருணாநந்த 


சாமியார்‌ மடம்‌ த 


ண்ணி பந்தல்‌ ந 


. ந்தவாநம்‌ நடை 
. கிணரு யிது தரும 


உபையம்‌ யிதுக்கு 
யாறுமொருத்தர்‌ 


51 


12.விக்கிநம்‌ தேடி 
13. நால்‌ 

14. காசியிலே கெ 
15. ங்கைக்‌ கரையி 
16. லே காறாம்‌ பசு 
17. வை கொண்ண 
18. தோஷத்திலே 
19, போவார்கள்‌ 

20. யிலை விள 

21. ங்க (வைத்தாற்‌ 
22. க்கு மோக்ஷம்‌ 


23. அடைவர்‌ 


52 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 


எழுத்து 


பெரம்பலூர்‌ 
பெரம்பலூர்‌ 


பேரளி 


தமிழ்‌ 
தமிழ்‌ 


சோழர்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 


287/2005 


2 


கி.பி.1180 


464/1993 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


எண்‌ ட 
மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌ 
காட்டுக்‌ கோயில்‌ என்கிற அழகாபுரீசர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்குச்‌ 
சுவர்‌. 


உத்துங்க துங்க வளநாட்டூக்‌ குன்றக்‌ கூற்றத்துப்‌ பேரகழியிலிருக்கும்‌ 
புத்தூருடையான்‌ தென்னவராயன்‌ தன்‌ முன்னோர்‌ கொண்டூடைய காணியில்‌ 
உபானம்‌ முதல்‌ தூபி வரை கருங்கல்லால்‌ கோயில்‌ எடூப்பித்ததையும்‌, 
வினாயகர்‌, சேத்ரபாலர்‌ முதலிய சிற்பங்களையும்‌ செப்புத்‌ திருமேனிகளையும்‌ 
செய்து கொடுத்ததையும்‌ இக்கல்வெட்டு கூறுகிறது. மேலும்‌ தேவதானமாக 
மேலைக்கழனியில்‌ கால்செய்‌ நிலமும்‌ கீழைக்கழனியில்‌ கால்செய்‌ நிலமும்‌ 
பதினாலு அடிக்கோலால்‌ அளந்து தரப்பட்டது என்பதையும்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு 


10 


ஸ்வஸ்திஹீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ரீகுலோத்துங்க சோழ சேவர்க்கு 
யாண்டு இரண்டாவது உத்துங்க துங்க வளநாட்டு குன்றக்‌ கூற்றத்துப்‌ 
பேரகழியிலிருக்கும்‌ புத்தூருடையாந்‌ தென்னவராயன்னேந்‌ தேவதானம்‌ 
இட்டபடியாவது எங்கள்‌ பிதாக்கள்‌ கொண்டூடைய காணியாய்‌ வருகிற 
இப்பேரகழியிலே சிவலிங்கப்‌ பிரதிட்டையும்‌ பண்ணி உபானாதி தூபி 


. பரியந்தமாகத்‌ திருக்கற்றளியுஞ்சாத்தி வினாயகப்பிள்ளையார்‌ க்ஷேத்௱பாலப்‌ 


பிள்ளையார்‌ முதலான சிலா மூர்த்தங்களும்‌ எழுந்தருளுவித்து திருமேனி 
நாயன்மாரையும்‌ எழுந்தருளுவித்து இந்நாயனார்‌ அழ(கிய நாயனா)ர்‌ தேவ 
தானம்‌ பதிநாலடியும்‌ விலக்கடியுமாந கோலால்‌ இவ்வூர்‌ மேலைக்‌ 
கழனியிற்‌ காற்‌ செய்யும்‌ கீழைக்‌ கழனியிற்‌ காற்‌ செய்யும்‌ இக்கோலால்‌. 


53 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ :.. பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு - 
வட்டம்‌ : - பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு சகம்‌1492, 
கி.பி.1570 
ஊர்‌ : மங்கூன்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை - 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு - 
எழுத்து தமிழ்‌ 
அரசு :  விஜயநகரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 
எண்‌ 
அரசன்‌ :. சதாசிவராயர்‌ 
இடம்‌ : . துணை மின்நிலையம்‌ எதிரில்‌ பாறையில்‌ உள்ள கல்வெட்டு. 
குறிப்புரை : இவ்வூரின்‌ பழைய பெயரான மாக்குன்றம்‌ என்பது மருவி தற்போது மங்கூன்‌ 


என்று அழைக்கப்படுகிறது. திருமுதுகுன்றம்‌ என்று முன்பு வழங்கப்பட்ட 
விருத்தாசலத்தில்‌ இருந்த மடத்துக்கு செட்டிகுளம்‌ மும்மடி ரெட்டியார்‌ 
மகன்‌ சின்னம்ம ரெட்டியார்‌ மற்றும்‌ இவர்‌ தம்பி பெத்து ரெட்டியார்‌ மடப்புறமாக 
மாக்குன்றத்தைத்‌ தாரைவார்த்து தானம்‌ கொடுத்த செய்தியும்‌, அந்த மடம்‌ 
திருமூலர்‌ சந்ததி அறிவானந்தர்‌ என்பவரால்‌ பராமரிக்கப்பட்டு வந்தது என்ற 


தொடர்‌ எண்‌ 


செய்தியும்‌ இக்கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


1. ்ரீ£து ஷதாசிவரா 


பண்ணி யருளா நின்ற 


. பிறமோதூத சித்தி 
ரை மீ” ௩ உ செட்டிகு 


ம்‌... க பூ. மூல. 


. யர்‌ பிறுதுவி ராச்சியம்‌ 


. சகாத்தம்‌ ச௪௱௯௰உன்‌ 


ள மும்மடி ரட்டியார்‌ குமாரர்‌ 


. பெத்த ரட்டியார்‌ திருமுதுகுன்‌ 


. சின்னம ரட்டியார்‌ தம்பியார்‌ ணனா 


292/2005 


10 


11. 
12. 
13. 
14. 


ந மடத்து 
க்கு திருமூ 
ல சந்ததி 
அறிவானந்தர்‌ கும்ப 


கோணம்‌ சித்தநாத பண்டார (௮) 


. நிவானந்தர்‌ தம்முடைய ம 


டப்புறமாக புத்திற 
பரம்பரை மாக்குன்‌ 
றம்‌ னர்‌ 
வாத்தோ 


ம்‌ ௨ 


55 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 293/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ... ஆட்சி ஆண்டு த 
வட்டம்‌ .... பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு :  தி.பி.18-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  மங்கூன்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு. அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு க ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 2 
அரசன்‌ 
இடம்‌ : துணை மின்நிலையம்‌ எதிரிலுள்ள கிணற்றடியில்‌ கிடக்கும்‌ தூண்‌. 
குறிப்புரை : பொம்மணப்பாடி அண்ணாமலை கவுண்டர்‌ மகன்‌ செல்லப்பக்‌ கவுண்டர்‌ 


என்பவர்‌ இக்குளத்தை பராமரித்த செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 

கல்வெட்டு 
1. பொம்மண 

. ப்பாடியி 

லே யிருக்கு 

ம்‌ அண்ணா 

. மலை க(ஷண்‌ 

. டர்‌ குமார 

ன்‌ செல்ல 


ப்பக்‌ கவு 


ப வ இ.யூ இ ஸல 


. ண்டர்‌ தற்‌ 


. ம கொள 


ரம்‌... ஷ்‌ 
_— ௦௮ 


. த்தை பரி 


பாலனம்‌ 


டம்‌ டம்‌ 
Ww ON 


செய்தார்‌. 


56 


கல்லின்‌ நான்கு பக்கமும்‌ எழுத்துகள்‌ வெட்டப்பட்டுள்ளன. மூஞ்சிப்‌ பாடியில்‌ 
காணி ஊடைய சீரன்‌ சுத்த மல்லனான விக்கிரம சோழ மலைய குலராயன்‌ 
என்னும்‌ 
கோயில்‌ கட்டி திருவிடையாட்டமாக நன்செய்‌ நிலம்‌ ஒன்பதே முக்காலே 
மும்மாவரையும்‌, இந்நிலத்து முன்பு விட்டுக்‌ கல்வெட்டின நிலமும்‌ நீர்வார்த்துக்‌ 


261/2005 


7 


கி.பி.1173 


457/1992-93 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ மூங்கில்பாடி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 
அரசன்‌ : இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ 
இடம்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்‌ நடப்பட்டூள்ள கல்‌. 
குறிப்புரை 
என்பவர்‌ இவ்வூரில்‌ ஸ்ரீபத்மபிரிய விண்ணகர்‌ 
கொடுத்த செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்பட்டூள்ளது. 
கல்வெட்டு 
முதல்‌ பக்கம்‌ 
1. ஷஹி ஸ்ரீ தி,புவ 
2. னச்‌ வ௯௯௱ வத்‌ 
3. திகள்‌ ஸ்ரீ ராஜாதிறா 
4. ஜ தேவற்கு யாண்‌ 
5. டூ ஏழாவது ஸிங்‌ 
6. க நாயற்று அபர பகத்து 
7. ப்‌ பஞ்சமியும்‌ வியாழக்கி 
8. ழமையும்‌ பெற்ற அசுவதி 


ஹ்‌ 


நாள்‌ வடகரை குன்றக்‌ கூற்றமா 


57 


21. 
ல 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 


31. 


ன உத்துங்க துங்க வளநாட்டு 


. மூஞ்சிப்பாடிக்‌ காணி உடை 
. ய மூஞ்சிப்பாடி உடையா 
டன்‌ சீரன்‌ சுத்தமல்லனான வி 
. க்கிரம சோழ மலைய 

. குல ராயனேன்‌ இத்தே 

. வற்கு நாலாவது இவ்வூ 

. ந்குத்‌ திருமேற்‌ கோயிலா 

. க நான்‌ உகந்தருளப்‌ பண்‌ 
ட ணின திருமுற்றத்து ஸரீ 


. பத்த ப்ரிய விண்ணகர 


இரண்டாவது பக்கம்‌ 


எம்பெருமா 
னுக்கு நான்‌ திரு 
விடையாட்ட 

மாக விட்ட நன்‌ 
செய்‌ நிலமாவ 
து இவ்வூற்குக்‌ கி 
ழக்கு நான்‌ க 
ண்டு வெட்‌ 

ட வித்த குள 
த்துக்‌ கரைக்கு 


தெற்க்கு கரைக்கீழ்‌ 


58 


49. 


50. 


51. 


52. 


53. 


54. 


. மாவரையும்‌ 
. இதன்‌ தென்‌ 
மேற்குத்‌ தேவ 
- தானத்துக்கு 
த்‌ தெற்கு ஆ 
. தனூர்‌ எல்‌ 
. லைக்கு 

மூன்றாவது நான்காவது பக்கம்‌ 
வடக்கு வண்ணான்‌ குழிக்கு கி 
ழக்கு நிலம்‌ ஒன்றரையே யிர 
ண்டூ மாவும்‌ ஆக நிலம்‌ ஒன்ப 
தே முக்காலே மும்மா வரையு 
ம்‌ இந்நிலத்து முன்பு விட்டூ 


க்‌ கல்வெட்டின நிலமும்‌ இ 


59 


55. ந்‌ நிலத்துக்குள்‌ ளகப்பட்ட 


56. 
57. 


58. 


59. 


61. 


62. 


63. 


65. 
66. 


நன்செயுந்‌ திடமும்‌ நடாப்‌ பா 

மும்‌ இக்குளத்து எதிர்வாய்‌ நீர்‌ 
கோவையும்‌ அகப்படத்‌ திருக்‌ - 

கை மலரிலே நீர்வார்த்து திருவி 
டையாட்டமாக விட்டேன்‌ சீரன்‌ சுத்‌ 
தமல்லனான விக்கிரமசோழ மலை 
யகுலராயனும்‌ இம்மூஞ்சிப்பாடி உ 
ர்‌ இவ்வனைவோம்‌ இ 
துக்கு அழிவு செய்வார்‌ சீயாக்கினை 
திருவிரையாக்கலும்‌ பெருமக்க 


ளான திருவாணை 


60 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 262/2005 


மாவட்டம்‌ : - பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 17-ஆம்‌ நூற்றாண்டு 
கி.பி.1607 
ஊர்‌ : மூங்கில்பாடி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 459/1992-93 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : அரியலூர்‌ பாளையக்காரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ க்‌) 
அரசன்‌ : . கிருஷ்ணப்ப மழவராயர்‌ 
இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ எதிரே நடப்பட்டூள்ள கல்‌. 
குறிப்புரை : கிருஷ்ணப்ப மழவராயர்‌ மனைவி எறம்மாள்‌ என்பவர்‌ இவ்வூர்‌ சிவன்‌ கோயில்‌ 


சிதம்பரரீசுரனுக்கும்‌ சிவகாமி அம்மைக்கும்‌ பூசைக்காக இரண்டூ கலம்‌ 
விதைநெல்‌ விதைக்கக்‌ கூடிய பரப்பளவு கொண்ட நிலம்‌ தானமாக 
கொடுத்தது பற்றி இக்கல்வெட்டூ குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு 

கல்வெட்டு முன்பக்கம்‌ பக்கவாட்டில்‌ தொடர்ச்சி 
1. ௨ ஆறுமுகம்‌ கீல 7. மாள்‌ சிதம்பரீ 

2. க ஷ்‌ சித்திரை 8. சுரனுக்கும்‌ சிவக 
3. மீ ஸ்ரீூதுகி 9. ஈமி அம்மைக்கு 
4, ஷ்ட்டணப்ப ம ன்‌ 10. ம்‌ இருகல வி 

5. ழவராயர்‌ தன்‌ 11. ரைக்கு விட்ட 

6. ன்மமாக எறம்‌ 12. பூதானம்‌ 


6] 


13. 


14, 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 


யிந்த தன்மத்‌ 
தை பரிபூரணம்‌ 
பண்ணி 

ன பே 

ர்கள்‌ 

கெங்‌ 

கை 


கரை 


யிலே 


62 


22. 


23. 


24. 


25. 
26. 
27. 
28. 
29. 
30. 


ஆயி 
ரம 
கோ 
தான 

ம்‌ பண்‌ 
ணின 
பேறு 
பெறு 


வார்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 282/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு “ஆக 


வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு :  கி.பி.17-ஆம்‌ 
நூற்றாண்டு 

ஊர்‌ :  மூங்கில்பாடி இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : 458/1992-93 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : அரியலூர்‌ பாளையக்காரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 3 
அரசன்‌ : கிருஷ்ணப்ப மழவராயா 
இடம்‌ :  வெள்ளியங்குளக்‌ கரையில்‌ புதைந்து கிடக்கும்‌ பலகைக்‌ கல்‌. 
குறிப்புரை : கிருஷ்ணப்ப மழவராயர்‌. தர்மமாகப்‌ பெரியகுன்றம்‌ களப்பாள பிள்ளை மகன்‌ 


திருவம்பலமுடையார்‌ என்பவர்‌ ஏரிவெட்டி சிவன்‌ கோயில்‌ சிதம்பரேசுரர்க்கும்‌ 
சிவகாமியம்மைக்கும்‌ தர்மமாகக்‌ கொடுத்ததை இக்கல்வெட்டு குறிக்கிறது. 
கல்வெட்டில்‌ ஒருபகுதியே உள்ளது. 
கல்வெட்டு 

1. உ யுவஞ்‌ தைமீ 

. ய ௨ கிஷ்ட்டண 

ப்ப மழவராயர்‌ 

. தன்மமாக 

. பெரியகுன்ற 


2 

3 

4 

5 

6. ம்‌ களப்பாள 
7. பிள்ளை மகன்‌ தி 
8. ருவம்பலமு 

9. டையார்‌ தன்‌ 

10. மமாக ஏரி 

11. வட்டி சிதம்பே 
12. ரசுரற்கும்‌ சிவ 

13. காமி அம்மை 


63 


தொடர்‌ எண்‌ 219/2005 


ஆட்சி ஆண்டு 

வரலாற்று ஆண்டு கி.பி.1680 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டூ அறிக்கை 479/1992-93 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 


அண்ணாமலையார்‌ கோயில்‌ பிரகாரத்தில்‌ கிடக்கும்‌ பலகைக்‌ கல்‌ 


27 நட்சத்திர மாலை திருவிளக்குக்காக 40 குழி நிலம்‌ 


: இவ்வூர்‌ அண்ணாமலையார்‌ கோயிலுக்கு சின்னரெங்கப்ப மழவராயர்‌ என்பவர்‌ 


மானியமாகக்‌ 


கொடுத்துள்ளார்‌. இந்நிலத்தை கோயில்‌ தானத்தார்‌ குருக்கள்‌ வசம்‌ பச்சையப்ப 
செட்டியார்‌ அளித்துள்ளதையும்‌ இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ 

வட்டம்‌ பெரம்பலூர்‌ 

ஊர்‌ வேப்பூர்‌ 

மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு அரியலூர்‌ பாளையக்காரர்‌ 
அரசன்‌ சின்ன ரெங்கப்ப மழவராயர்‌ 
இடம்‌ 

குறிப்புரை 

கல்வெட்டு 


[க 


ஐ. ௬. ஐ ஐ 


10. 


௨ மன்மத ணு வையாசி மீ ஸ்ரீமது சின்னரெங்‌ 


. கப்ப மழவராயர்‌ வேப்பூர்‌ அண்ணாமலையாருக்கு ந 


க்ஷத்திர விளக்குக்‌ கட்டளைக்கு விட்டது சின்‌ - 


. னமொறை நஞ்சை நிலம்‌ குழி ௪ய நில மானியம்‌ 
. தாராதெத்தமாக னாம்‌ விட்டது இந்த நில மான்னி 


யம்‌ குழி நாப்பது பச்சையப்ப செட்டியார்‌ அவர்கள்‌ 


அண்ணாமலையாருக்கு நக்ஷத்திர விளக்கு கட்டளை 


. தந்ம்மத்துக்கு ஆசந்த்ராற்கமாக சந்திராதித்திய 


ாள்‌ உள்ள மட்டுக்கும்‌ இந்த நிலமான்னியம்‌ நடப்பிச்சு 


க்கொள்ள கடவேராகவும்‌ வேப்பூர்‌ குடியான பே 


11. ர்‌ கோயில்‌ தானத்தார்‌ குருக்கள்‌ இந்த தற்ம்மத்துக்கு யா 


64 


12. 
13. 
14. 
15. 
16. 
17. 


தாமொருவர்‌ விகாதம்‌ பண்ணினவன்‌ சிவத்துரோக 

ங்‌ குருத்துரோகம்‌ பண்ணிணவன்‌ தோஷத்திலேயும்‌ ந 
க்ஷத்திர மாலை திருவிளக்கு இருவத்தேழையும்‌ நிறு 
த்தின தோஷத்திலேயும்‌ போகக்‌ கடவனாகவும்‌ மா 
ணியம்‌ இரணப்ப அய்‌(ய)ன்‌ பணி விடை 


அண்ணாமலையா துணை. 


65 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 207/2005 


த.நா.௮. 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 2 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1218 
ஊர்‌ வரகுபாடி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து . . தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ சிவன்கோயில்‌ வளாகத்தில்‌ கிடக்கும்‌ பலகைக்‌ கல்‌. 
குறிப்புரை : குலோத்துங்க சோழ. வாணகோவரையன்‌ என்னும்‌ குறுநில மன்னன்‌ 
்‌.... பாண்டியராயன்‌ என்ற மற்றொரு குறுநில மன்னனோடு போரிட்டபோது போரில்‌ 
தமக்கு உதவி செய்த ஒளியன்‌ பெற்றான்‌ என்ற வீரனுக்கு கோயில்‌ 
நிலங்களைத்‌ திருநாமத்துக்‌ காணியாக அளித்த செய்தி இக்கல்வெட்டில்‌ 
கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு 
1. ஸ்வஸ்திஸரீ திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜதேவற்கு யாண்டு ௨ 
வது திருப்பழனத்து உடையார்‌ 
2. தாண்டைமானார்‌ பூசற்‌ செய்ய விட்டுக்கிடு, இருந்த இடத்து இராவினையாகப்‌ 
பாண்‌ 
3. டியராயன்‌ வந்து வளைந்தவிடத்து ஒளியன்‌ பெற்றான்‌ ஆரியனை வெட்டிப்‌ 
4. பிடித்துக்கிடு வந்து. தொண்டைமானாரோடூங்‌(கூட) குலோத்துங்க வாணகோவ 
5. ரையர்‌ சீபாதத்தேய்‌ கண்ட இடத்து இவனுக்கு தண்டேறு வரிசையுங்‌ குடுக்கப்‌ 
புக்‌ 
6. க இடத்து இவ்‌: ஒளியன்‌ பெற்றான்‌ தெண்டனிடட்டு அடியேனுக்கு இவை 


வே 


ண்டாம்‌ தண்டைலையிற்‌ பொய்‌(கை ஈஸ்‌)வரமுடைய நாயனார்‌ கோ 


66 


10. 
11. 


12. 
13. 
14. 


. யில்‌ திருக்கற்றளி சாத்த அன்நாயநார்‌ திருநாமத்துக்‌ காணியில்‌ பண்‌ 


டாரத்துக்‌ கிறுக்கிற சீகாரியப்பேறு தூதவரி அடியேனுக்குத்‌ தந்தருள ே 
வனுமென்று விண்ணப்பஞ்‌ செய்ய அப்போதேய்‌ புரவரி முதலிகள்‌ நால்வரு 


ம்‌ எழிதிய்‌ எழுத்திட்டு திருவெழுத்துஞ்சாத்தி திருமுகப்‌ பிரசாதம்‌ பெற்று 
விடை கெ 


ஈண்டு போந்தேன்‌ ஒளியன்‌ பெற்றாநேன்‌ இந்த திருநாமத்துக்‌ காணிக்கு ந 
ன்செய்‌ புன்செய்‌ நத்தம்‌ இதுக்கு விலங்கல்‌ சொல்லுவான்‌ தங்களம்மைக்கு 
த்‌ தாநே மிணாளன்‌ தன்‌ உடப்‌ பிறந்தாள்‌ முந்தானை பிடிச்சாநாவான்‌ 
இதுக்கு வி 


. லங்கல்‌ சொல்லாதவன்‌ சீபாதமென்‌ தலை மேலேய்‌ - 


67 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 

மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ 

வட்டம்‌ பெரம்பலூர்‌ 

ஊர்‌ வஹ்கூர்‌ 

மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு பாண்டியர்‌ 

அரசன்‌ முதலாம்‌ சடாவர்மன்‌ 
குலசேகரதேவர்‌ 

இடம்‌ 

குறிப்புரை 

கல்வெட்டு 


தொடர்‌ எண்‌ : 251/2005 


ஆட்சி ஆண்டு : 21 
வரலாற்று ஆண்டு கி.பி.1211 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 


சிவலோகநாதர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


முன்னாளில்‌ .அம்மையாழ்வானான வரகூர்‌ பெருங்கொல்லனால்‌ செய்து 
அளிக்கப்பட்ட சூல தேவர்‌ கலகத்தில்‌ காணாமல்‌ போய்விட்டதால்‌ மற்றொரு 
சூலதேவரை அவருடைய. பேரன்‌ உதையனான பெரிய நாயகக்‌ கொல்லன்‌ 
வழித்துணையான்‌ வரகூர்ப்‌ பெருங்கொல்லன்‌ மீண்டும்‌ செய்து கொடுத்த 


செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 


. கோற்சடை பன்மரான குலசேகர தேவற்க்கு யாண்‌ 


டூ ௨௰க௧ வது முன்னாள்‌ என்பாட்டன்‌ அம்மையாழ்வா 


னான வரகூர்ப்‌ பெருங்கொல்லன்‌ எழுந்தருளுவி 


. த்த திருச்சூலதேவர்‌ கலகத்திலே எடுப்புண்டு பே 


டாகையில்‌ உதையனான பெரிய நாயகக்‌ கொல்ல 


ன்‌ வழித்‌ துணையான்‌ வரகூர்ப்‌ பெருங்கொல்ல 


ன்‌ திருச்சூல தேவரை எழுந்தருளிவித்தேன்‌ 


68 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 164/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 16-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  வெண்பாவூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டூ அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ து | 
அரசன்‌ 
இடம்‌ : சொர்ணபுரீஸ்வரர்‌ கோயில்‌ இராஜகோபுரம்‌ உட்புறம்‌ இடது பக்கச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : பொன்பரப்பிநாத சுவாமி கோயில்‌ திருச்சுற்று மாளிகையை ஸீலட்சம 


ரெட்டியார்‌ என்பவர்‌ தர்மமாகக்‌ கட்டிய செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு 


1. பிறையொப்ப(தி) வருஷம்‌ தையி மாத 
2. ம்‌ ர ௨ வெண்ம்‌(பார்‌ பொன்‌ 

3. பரப்பினாத சுவா(மி) திருசுத்து 

4. மாளிகை ஸரீ(லஷ்ம ரட்டி 


5. இட்ட தர்ம(ம்‌) 


69 


த.நா.அ. 
மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 

- மொழி 
எழுத்து 
ஆரசு 
அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்‌ 


[ண 


ஐ. இ ஆ லு 


10. 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 165/2005 
பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 16-ஆம்‌ நூற்றாண்டு 
வெண்பாவூர்‌ .... இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு : 2 
எண்‌ 
சொர்ணபுரீஸ்வரர்‌ கோயில்‌ இராஜகோபுரம்‌ உட்புறம்‌ இடது பக்கச்‌ சுவர்‌. 
வினைதீர்த்தா பிள்ளை மகன்‌ குமாரன்‌ வினைதீத்தாபிள்ளை உச்சிக்கால 
கட்டளைக்கு பெரியேரி பகுதியில்‌ 500 குழி நிலமும்‌, 200 குழி புஞ்சை 
நிலமும்‌, திருவிளக்குக்‌ கட்டளைக்கென 300 குழி நஞ்சை நிலமும்‌ 200 
குழி புஞ்சை நிலமும்‌ தானமாகக்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
டூ 


(பெண்ணை சீர்மையில்‌ ஏமப்பேறு) 


. வினை தீத்தா பிள்ளை குமாரன்‌ வினை தீத்தா 


பிள்ளை உச்சிக்‌ கால கட்டளை(க்கு) பெரி ஏரி பிற்‌ 
கரையில்‌ விட்ட நிலம்‌ நஞ்சை குழி ௫௱ புஞ்சை 

விரை குழி உ௱ திருவிளக்கு உபையம்‌ நஞ்சை குழி ௩௱ 
புஞ்சை விரை குழி ௨ இந்த தற்மம்‌ வருஷாந்‌) 


- திரமாக சந்திர சூரியாதித்தவரை நட 


க்க கடவோராகவும்‌ இதுக்கு யா 
தாமொருவர்‌ அழிவு தேடினவன்‌ 


கெங்கை கரையிலே காராம்‌ பசுவை கொன்‌ 


11. ன தோஷத்திலே போக கடவனர்கவும்‌. 


70 





(ராரா) ॥ப90001000 யு 
இ MULE FM TILT Aslormudisie 






Wang 
dung 002071) மலருடும 
ம (இகமாமம(ட மலருடும 


தத்‌ மானை 





















மரை 
19௦௧00] 





! ஆறு 


MFG G PS) 
io gE) [10.௮9 











oe a EON WEAR ௨5 











ய்படீராய eI 
Wg 109 NNR Wo 


ராமுகஙரு9012ஐ 














சொர்ணபுரீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குத்‌ தெற்குக்‌ குமுதம்‌. 


பொன்பரப்பின ஈசுவரமுடைய நாயநார்‌ என்னும்‌ இச்சிவன்‌ கோயிலுக்கு 
நிமந்தங்களுக்கும்‌, திருப்பணிக்குமாக இறையிலியாக 11 %£ வேலி நிலம்‌ 


தொடர்‌ எண்‌ 168/2005 


ஆட்சி ஆண்டு 14 
வரலாற்று ஆண்டு : கி.பி. 1230 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : த 


வழங்கப்பட்ட செய்தி கூறப்பட்டூள்ளது. 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ 

வட்டம்‌ பெரம்பலூர்‌ 

ஊர்‌ வெண்பாவூர்‌ 

மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு சோழர்‌ 

அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ 

குறிப்புரை 

கல்வெட்டு: 


1. ஸ்வஸ்திறரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ இராசராச சோழ தேவற்கு யாண்டு 


2. முடைய நாயநார்‌ தேவதான நன்செ நிலத்தில்‌ பலபடி நிமந்ததுக்கும்‌ 


௪ வது உடையார்‌ பொன்பரப்பின ஈசுவர 


திருப்பணிக்கும்‌ இறையிலி விட்ட நன்செ நி(ல) 


3. ம்‌ ஒன்றரையும்‌ புன்செ நிலம்‌ பத்து வேலியும்‌ திருமுகப்படி 


4. பின்பு உரு வது காமையச்‌ சாகாணி சிங்கண்ணன்‌ இறையிலியாக இட்ட 
புன்செ நிலம்‌ ஒரு வேலியும்‌ 


73 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
ஆரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌: எண்‌ : 169/2005 
பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு : 20 
பெரம்பலூர்‌ I வரலாற்று ஆண்டு : கி.பி. 1236 
வெண்பாவூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌... : 6 


மூன்றாம்‌ இராசராசன்‌ 


சொர்ணபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : வெம்பாரூர்‌ ஊரவரும்‌ நகரத்தாரும்‌ ஒன்று சேர்ந்து இவ்வூர்‌ பொன்பரப்பின 


ஈசுவரமுடைய நாயனாரக்கும்‌, தாயிலும்‌ நல்ல விண்ணகர எம்பெருமானுக்கும்‌ 
அளித்த கொடை பற்றிக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 


ம்‌ .ஐ9. இ உ ஸல 


. ஸ்வஸ்தியரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராச 

. ராச தேவற்கு யாண்டு ௨௰ வது இயா(த) 

. வராயன்‌ ஓலை வெம்பாரூரவரும்‌ நகரத்கு) 

டாரும்‌ கண்டு தங்களூர்‌ மிளகு தரகு ஆயம்‌ உடை) 
யார்‌ பொன்பரப்பின ஈசுவரமுடைய னா(ய) 


. னார்‌ திருப்பணிக்‌ கிருகூறும்‌ தாயிலு நல்ல விண்‌ 


ணகர ஆழ்வார்‌ திருப்பணிக்‌ கொரு கூறும்‌ 


. குடுத்தேன்‌ இப்படிக்‌ கிவை யாதவராயந்‌ ௭ 


(முத்து இவ்வோலை எழுத்து சோழ பாண்‌ 
(டிய) வேளாந்‌ 


74 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 170/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 5 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டூ 12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ வெண்பாவூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 5 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 8 
அரசன்‌ 
இடம்‌ : வரதராஜ பெருமாள்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ கிடக்கும்‌ பலகைக்‌ கல்‌ 
குறிப்புரை இது வணிகக்குழு கல்வெட்டாகும்‌. கல்வெட்டின்‌ மேற்பகுதியில்‌ விளக்கு, 
கெண்டி, கலப்பை, உடுக்கை ஆகிய உருவங்கள்‌ பொறிக்கப்பட்டூள்ளன. 
இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ 'தாயிலும்‌ நல்ல பெருமான்‌' என்ற பெயர்‌ 
சிவன்‌ கோயிலுள்ள மூன்றாம்‌ இராசராசனின்‌ 20 ஆம்‌ ஆட்சியாண்டூக்‌ 
கல்வெட்டில்‌ “தாயிலும்‌ நல்ல விண்ணகர ஆழ்வார்‌' என்று குறிப்பிடப்‌ 
படூகிறது. 
கல்வெட்டு 


1. ஸ்வஸ்திறரீ சித்தி 

2. ரமேழி மலை மண்டல 
3. த்‌ தேசி விண்ணகர்‌ 
4. தாயிலு நல்ல பெ 


5. ருமாள்‌ 


75 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ - 
வட்டம்‌ 

ஊர்‌ 

மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு: 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸீகுலோத்துங்க சோழ 6 2வற்கு 


பெரம்பலூர்‌ 
பெரம்பலூர்‌ 


கோயில்பாளையம்‌ 
தமிழ்‌ 


தமிழ்‌ 


சோழர்‌ 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


தொடர்‌ எண்‌ 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


241/2005 


2 


கி.பி. 1180 


445/1992-93 


தோளீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்கு ஜகதி. 


முடிகொண்ட சோழ வளநாட்டூத்‌ துண்ட நாட்டு தேனூர்‌ 


ஈஸ்வரமுடைய நாயனார்க்கு துண்ட நாடூடையான்‌ ஏகவாசகன்‌ 
குலோத்துங்கனான பிள்ளை வாண கோவரையர்‌ என்பவர்‌ வைத்த திருநுந்தா 
விளக்கு பற்றிக்‌ கூறுகிறது. 


யாண்டு இரண்டாவது மீந நாயற்று அபரபக்ஷ்த்து பஞ்சமி 


2. யுந்‌ திங்கள்கிழமையும்‌ பெற்ற ஆறி(ழ்‌)த்‌ திருநாள்‌ வடகரை முடிகொண்ட 
சோழ வளநாட்டூத்‌ துண்ட னாட்டுத்‌ தேநூர்‌ வரசரித ஈமமவரமுடைய நாயநா 


3. ர்க்கு துண்ட நாடூடையான்‌ ஏகவாசகன்‌ குலோத்துங்கராந பிள்ளை 
“வாணகோவரையர்‌ வைத்த திருநந்தாவிளக்கு ஒந்றுக்கு உபையமாக வைத்துத்‌ 
. இக்கோயிலி 


4. ல்‌ காணி உடைய சிவவ,ாஹணந்‌ (வற) சோழந்நாந நாற்பத்தெண்ணாயிர 


பட்டநும்‌ சோமந்‌ சிவவாக்கிய தேவனும்‌ 


76 


5. நாயகநும்‌ கயிலாயந்‌ திருவீரட்டாநமுடையாநும்‌ திருவனந்தசேகரனும்‌ 
திருப்புறம்பிய முடையாநும்‌ தேவன்‌ சேந்தநும்‌ அருமொழி தேவ 

6. னனையும்‌ தேவநாயகநும்‌ தேவந்‌ ஆதியும்‌ இவ்வனைவோம்‌ இ விளக்கொன்று 
சந்திராதித்தவர்‌ செலுத்த ஸம்மதித்தோம்‌ இவ்வனைவோம்‌ இவ 

7. ன்‌ சமைந்து தேவர்கந்மி நாற்பத்தெண்ணாயிர பட்டந்‌ எழுத்து தேவர்கந்மி 
திருச்சிற்றம்பல பட்டந்‌ எழுத்து ஆதிநாயகப்‌ பட்டந்‌ எழுத்து தாளணஞ்சேகர 
பண்டிதர்‌ எழுத்து) 


77 


த.நா.அ. 
மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 


கல்வெட்டு: 


தொல்லியல்‌ துறை . 


பெரம்பலூர்‌ 
பெரம்பலூர்‌ 


கோயில்பாளையம்‌ 


தமிழ்‌ 


சோழர்‌ 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


தொடர்‌ எண்‌ 242/2005 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு கி.பி. 1070 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டூ அறிக்கை 449/1992-93 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 2 


தோளீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ வடக்கு ஜகதி. 


மெய்க்கீரத்தியின்‌ தொடக்கம்‌ மட்டும்‌ உள்ளது. 


1. ஸ்வஸ்திறீ புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப நிலமகள்‌ 
மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி வில்லவர்‌ 


78 


நிலவ 


த.நர்‌.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 243/2005 
மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 37 
வட்டம்‌: பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1106 
ஊர்‌ கோயில்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
அண்டு அறிக்கை 447/1992.03 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எலன்‌ 3 
அரசன்‌ முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ தோளீஸ்வரர்‌ கேபில்‌ அர்த்தமண்டபம்‌ தெற்கு ஜகதி. 
குறிப்புரை ன்‌ முடிகொண்ட சோடு வனடுட்டுக்‌ காரைக்காட்டூத்‌ துண்டறநாட்டு தேனூர்‌ 
வரசரித ஈஸ்வுய்டையார்ளு இறையிலியாக விட்ட செய்தியும்‌ சில வரிகள்‌ 
வசூலித்துக்‌ கொள்ள வழங்கப்பட்ட உரிமைகள்‌ பற்றியும்‌ கூறுகிறது. 
இக்கல்வெட்டு மூலம்‌ 20 மா என்னும்‌ பொன்‌ ஒரு மாடைக்குச்‌ சமம்‌ எனத்‌ 
தெரிகிறது. 
கல்வெட்டு: 

1. ஸ்வஸ்திறீ புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப நிலமகள்‌ நிலவ மலர்மகள்‌ 
புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி வில்லவர்‌ நிலைகெட மீனவர்‌ 
குலைதர ஏனை மன்னவர்‌ யிரியலுற்று யிரிதரத்‌ திக்கனைத்துந்‌ தந்‌ சக்கர 
நடாத்தி வீரஸிஹாஸநத்து அவனி 

2. முழுதுடையாளொடூம்‌ வீற்றிருந்தருளிய கோராஜகேஸரி வ.நரான 
சக்கரவத்திகள்‌ ரீகொலோத்துங்க சோழ சேவற்கு யாண்டு ௩௰எ ஆவது 
நாள்‌ உ௱உ௰க ஓரூராய்க்‌ கூடினபடிக்கும்‌ இறைஇலி இட்டபடிக்கும்‌ வாணகோ) 
வரையர்‌ எடுப்பித்த முடிகொண்ட சோழ வளநா 

3. ட்டுக்‌ காரைக்‌ காட்டூத்‌ துண்டத்துத்‌ தேநூர்‌ வமவறிக புறவறமுடைய 


2ஹாஜேவற்கு முந்நுடையாரும்‌ பழம்படியாரும்‌ ௩௰எ ஆவது முதல்‌ தவிர்த்து 
வ௱வறிகநல்லூரெந்நும்‌ பேரால்‌ இத்‌ தேவர்க்கு வேண்டும்‌ நிமந்தங்களுக்கு 
இறுப்பதாக ௩௰எஆவது முதல்‌ அந்தராய முட்பட தே 


79 


4. வதாந இறையிலி இட்ட உகளூர்க்‌ கூற்றமான தேநூர்‌ வாட்கை ஆதநூர்‌ 
மாடை ௩௰௯ வ அ முப்பத்தொந்பதேகாலே நாலு மா சித்திரநல்லூர்‌ மாடை 
யஇவப்‌ பத்தரையே ஒரு மா ஆகமாடை ரும ஜம்பதும்‌ வரசரிதநல்லூரெந்நும்‌ 
பேரால்‌ இவை புரவரி திணைக்களத்து முகவெட்டி பூதங்‌ 


5. குடையாநெழுத்து இவை வெளயூர்‌ கிழவ நெழுத்து இவை புரவரி 
திணைக்களத்து முகவெட்டி பல்லவந்‌ மூவேந்த வேளாநெழுத்து இவை 
புரவரி திணைக்களத்து முகவெட்டி பிடவூர்‌ உடையானெழுத்து இவை புரவரி 
திணைக்கள நாயகம்‌ ஆலத்தூருடையா னெழுத்து இவை புரவரி 
தினைக்களத்து முகவெட்டி வரகூருடையாநெழுத்து இவை பிடவூர்‌ 
வேளாநெழுத்து இவை வெள்ளூருடையானெழுத்து 


80 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 244/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 4 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி.1167 
ஊர்‌ கோயில்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 448/1992-93 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்பூ தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டூ 
எண்‌ பட த 
அரசன்‌ : இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ 
இடம்‌ தோளீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்கு ஜகதி. 
குறிப்புரை சேந்தன்‌ ஆதித்தனான இராஜராஜ வங்கார முத்தரைய தேவர்‌ என்பவர்‌ 
தேனூர்‌ வரசரித ஈஸ்வரமுடையார்‌ கோயிலுக்கு பதினைந்து சந்தி விளக்குகள்‌ 
எரிக்க கொடுத்த கொடையைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 
கல்வெட்டு 


[. 


ஸ்வஸ்திறா கி, ஹுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ரீஇமாஜாயிமாஜேவற்கு யாண்டு 
நாலாவது சேந்தந்‌ ஆதித்தநான இமாஜறாஜ வங்கார முத்தரயஜேவன்‌ 

தேனூர்‌ வரசரித ஈமமவரமுடைய நாயநார்‌ கோயிலில்‌. ஸ்ரீ மாஷேமமவர 
கண்காணி செய்வார்களும்‌ தேவகந்மி கோயிற்‌ கணக்கநுங்‌ கண்டு இன்ந 


டாயநார்‌ கோயிலில்‌ வைத்த சந்தி விளக்குப்‌ பதினைஞ்சு இ விளக்கு 


பதினைஞ்சுக்கும்‌ இவ்வூரில்‌ தேவதானமாக நன்செய்‌ புன்செய்யாலும்‌ (வந்த 
பாடிகாவல்‌ கெ) 

(ஈண்டு விளையிலும்‌ விளையாவிடிலும்‌ வையம்‌ சந்திராதித்தவல்‌ இவ்விளக்கு 
பதிநஞ்சும்‌ எரிக்க கடவதாக சொந்நேன்‌ இப்படியை பிள்ளைகண்ட 
ராஜபன்மற்கு சொல்‌ 

லி இப்படி கல்வெட்டிப்‌ பண்ணுவித்த இப்படிக்கு இவை வங்காரமுத்தரயந்‌ 
எழுத்து இவை எதிரிலிசோழ மூவேன்த வேளான்‌ எழுத்து.) 


81 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஒளர 


மொழி 
எழுத்து 
அர்‌ 
ரான்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 245/2005 


21 ரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு : 1 
பரம்பலார்‌ வரலாற்று அண்டு :  தி.பி.1199 
கோயில்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை .. 446/1992-93 


தமிழ்‌ (றன்‌ பஜிப்பு த 
மிழ்‌ 
(சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

ம்பி டு 


மூன்றாம்‌ ரூலோகு்துங்கள்‌ 


தோனிஷ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌. தெற்குச்‌ கவர்‌. 


குறிப்புரை : கேனூர்‌ வரசரித ஈஸ்வரமுடையாற்கு இவ்வூர்‌ காணி உடைய துண்டராய 


பற்மன்‌ திருவிராடன்‌ குன்றந்தேவி ருலோத்துங்க சோழியர்‌ என்ற பெண்மணி 
மதா அடிப்பூரம்‌: நாச்சியாரை எழுந்தருளிவித்தருட பற்றியும்‌. சிவபிராமணர்கள்‌ 
விளக்கெரிக்க சம்மதித்து அவர்கள்‌ கொண்ட காசு பற்றியும்‌ விளக்குகிறது. 





கல்வெட்டு 

1. எல்வஸ்திய! ஜிரிபுவன சக்கரவத்திகள்‌ ரி மதுரை கொண்டருளிய குலோ 

2 .த்துங்க சோழ தேவற்கு யாண்டு பதிநொந்றாவது நாயற்றுக்‌ கிழமை (பெற்‌) 

3. ற பூசமும்‌ அமாவாசியான அடியந்திகி அற்று வடகரை முடிகொண்ட சோழ 
வள 

4. நாட்டு மேல்ஙாரைகாட்டு துண்டநாட்டு தேநூர்‌ உடையார்‌) வரைசரித 
பசுவரமுடை நாடு 

5. நாற்கு இவ்வூர்‌ காணி உடைய துண்டராய பந்மர்‌ திருவீராடானந்‌ குந்றந்தேவி 
குலோத்துங்க 

6. செயிர்‌ பலா திருவாடிப்பூரம்‌ நாச்ரியாரை எழுந்தருளிவிக்க இக்கோயில்‌ 


சிபில்‌ 1 அம 


பட ரிட்‌ பரப றைில்‌. நிணைஞ்சாத்‌. விரட்டப்‌ பெருமாளும்‌ 
டி சகாநு 


10. 


11. 


13. 


. ம்‌ ஆறு . . எரிக்கக்‌ கடவோமாக சம்மதித்து உபையத்து கொடுத்தோம்‌ 


இவ்‌ 


வநைவோம்‌ கயிலாயமுடையான்‌ அருமொழி தேவநேந்‌ மேற்படியார்‌ வசம்‌ 


நாந்‌ சந்தி விளக்கொற்றுக்கு 

(உபையத்துக்கு நாந்‌ கைக்கொண்ட காசு முப்பத்து இரண்டும்‌ கைக்‌ கொண்டு 
கல்வெட்டி வித்து) 

திருவாடிப்‌ பூரத்துக்கு சிவ பிராமணர்‌ 


. போதாதெந்க பிந்பு மேற்படியார்‌ சிவப்பி 


ராமணர்‌ பக்கல்‌ குடுத்த கா... . 


82 


.த.நா.௮. -தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ 


: 246/2005 


மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ . பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு சகம்‌ 1418 கி.பி.1496 
ஊர்‌ கோயில்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 453/1992-93 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு வ 
எழுத்து : தமிழ்‌. 
அரசு :  விஜயநகரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 6 
அரசன்‌ :  அப்பாச்சியப்பன்‌ 
பிரதிநிதி) 
இடம்‌ : சோழீஸ்வரர்‌ கோயில்‌ -- மகாமண்டபம்‌ தென்புறச்சுவர்‌ ஓரம்‌ நிறுத்தப்பட்டூுள்ள 
இரு .பலகைக்‌ கற்கள்‌. 
குறிப்புரை விஜயநகர மன்னரின்‌ பிரதிநிதியான அப்பாச்சியப்பன்‌ என்பவர்‌ தேனூர்‌ 
கிராமம்‌ முழுவதையும்‌ தோளீஸ்வரசாமி கோயிலுக்குத்‌ திருப்பணி மானியமாக 
வழங்கியுள்ளதை இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு 


முதல்‌ பலகை 


[ணட 


உ சிவமயம்‌ 

. சொஷ்த ஸ்ரீ சாலிவாக 
டன சகாற்தம்‌ சச 

அ செல்லா நின்ற 
'பிறப ணு வையாசி மீ” 
மருஉ ஸீமது ராயர்‌ காரி 
யத்துக்கு கற்தராகிய அப்‌ 


. பாச்சியன்‌ பண்ணிக்‌ குடு 


உ. ஐ. ஐய ஐ லு 


த்த புண்ணிய பாகம்‌ 


உ. 
(0) 


. ரீமது தோளீசுபர ச 


84 


11. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
ர) 
22. 


23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
. ல போகக்‌ கடவ 
41. 


மி கோவிலுக்கு நா 
னே தேனூர்‌ யெல்லை 
க்குக்‌ கிழக்கு துங்க 
புரம்‌ யெல்லைக்கு தெ 
ற்க்கு நமங்குண யெல்‌ 
லைக்கு மேற்கு காடூர்‌ 
யல்லைக்கு வடக்கு 
யிந்த நான்கு யெ 
ல்லையுள்‌ திருப்பணி 
மானியமாக சே 
த்த படியினாலே ச 
ந்திராதித்தர்‌ வரை 
இரண்டாவது பலகைக்‌ கல்‌ 
க்கும்‌ அனுபவித்துக்‌ 
கொள்ளவும்‌ யிந்த ம 
ஈனியத்தை பரிபால 
னம்‌ பண்ணின பேர்க 
ள்‌ கெங்கைக்‌ கரையி 
லே ஆயிரங்‌ கோதான 
பலனும்‌ ஆயிரஞ்‌ சி 
வலிங்கப்‌ பிரதிஷ்‌ 
டை பண்ணின ப 
லனும்‌ பெறுவார்‌ 
க(ள்‌) யிந்த தற்மத்து 
க்கு அகிதம்‌ பண்ணி 
ன பேற்கள்‌ கெங்‌ 
கைக்‌ கரையிே 
ல ஆயிரங்‌ காராம்‌ 
பசுவைக்‌ கொ 
ண்ண தோழத்திே 


ராகவும்‌ 


85 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 248/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1170 
ஊர்‌ கோயில்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 454/1992.93 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழா்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 8 
அறசன்‌ இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ 
இடம்‌ இராஜகோபுரம்‌ நுழைவாயில்‌ வலதுபுற நிலைக்கால்‌. 
குறிப்புரை இக்கோபுரத்தையும்‌, திருமாளிகையையும்‌ துண்டநாடூடையான்‌ திருவுடை 
அடிகளான துண்டராயபன்மன்‌ ஆரியவாயன்‌ என்பவன்‌ செய்துள்ளான்‌ என்பதை 
இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. 

கல்வெட்டு 

1. ஸ்வஸ்திஸரீ துண்ட 

2. நாடுடையாந்‌ 

3. திருவுடை அ 

4. டிகளான துண்‌ 

5. டராய பந்ம 

6. ந்‌ ஆரியவாய 

7. ந்‌ செய்வித்த 

8. திருக்கோபுரம்‌ 

9. திருமாளிகை 

10. யும்‌ செய்வித்த 

11. ஈந்‌ ௨ 


86 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 283/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு : 3 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1169 
ஊர்‌ : குளத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ; 455/1992-93 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ்‌ 1 
அரசன்‌ : இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ 
இடம்‌ :  செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு குமுதம்‌. 


குறிப்புரை : வடகரை உத்துங்க துங்க வளநாட்டு குன்றக்‌ கூற்றத்து குளத்தூர்‌ 
உடையானான இராஜேந்திர சோழ வைகாவிளங்கோவின்படியான்‌ இக்கோயில்‌ 
கல்படை (திருப்பணியில்‌) பாதி செய்தான்‌ என்று கூறுகிறது. 


கல்வெட்டு 


1. ஸ்வஸ்திய்ரீ இராஜாதிராஜ தேவர்க்கு யாண்டு ௩ ஆவது வடகரை உத்துங்க 
தொங்க (வளநாட்டு) குன்றக்‌ கூற்றத்து குளத்தூர்‌ இக்கு(ள) 


2. த்தூருடைய உடையாநான ராஜேந்திர சோழ வைகா விளங்கோவிந்ப டியா(ன்‌) 
திரு . உடையான்‌ இப்படையில்‌ பாதி செய்தான்‌. 


87 


த.நா.௮.: தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 284/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ . ஆட்சி ஆண்டூ : 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 18-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : குளத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை ; 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு க. ஊர்க்‌ கல்வெட்டு 

்‌ எண்‌ 2: 2 
அரசன்‌ 
இடம்‌ :* செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ நடராஜர்‌ சந்நதி படிக்கட்டு. 

ட] 


குறிப்புரை : எழுத்துக்கள்‌ தேய்ந்துவிட்டன. பிரமதேயத்‌ தம்பிரான்‌ என்று அழைக்கப்பட்ட 
இக்கோயில்‌ இறைவனுக்கு திருநாமத்துக்‌ காணியாக தானம்‌ செய்ததைப்‌ 
பற்றிக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு 
1. ஸ்ரீல (திரு) 
2. விரமதேய தம்‌ 
3. (பிரானார்‌ திருநாம 
4 த்துக்காணி ஆன . 
5. (கூத . . . திருவர 
6 


88 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 285/2005 


பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1603 கி.பி 1681 
குளத்தூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

- ஆண்டு அறிக்கை : 456/1992-93 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
அரியலூர்‌ பாளையக்காரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 4 


இரங்கப்ப மழவராயர்‌ 


செளந்தரேஸ்வரர்‌ கோயில்‌ நுழைவாயில்‌ முன்‌ நடப்பட்டூள்ள பலகைக்‌ கல்‌ 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ மேற்பகுதியில்‌ நடூவில்‌ சிவலிங்கமும்‌, இருபுறமும்‌ சூரியன்‌ 


்‌ சந்திரனும்‌. சூலமும்‌ மலரும்‌ பொறிக்கப்பட்டூுள்ளன. ரங்கப்ப மழவராயர்‌ 
அவர்கள்‌ குளத்தூர்‌ செளந்தரராசப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு அபிஷேகம்‌ 
நெய்வேத்தியம்‌ தானம்‌ பரிகலன்‌ மற்றும்‌ திருப்பணிக்கு 500 குழி நிலம்‌ 
கொடுத்துப்‌ பட்டயம்‌ வழங்கிய செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


1. 


3. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸமமாவ 22 சசா௩ மே 
ல்‌ செல்லா நின்ற துன்மிகி 


ஷ்‌ தை மீ” ம நாள்‌ ஸ்ரீமது அரசு நி 


. லை இட்ட ரங்கப்ப மழவராய ந 
. யினார்‌ பண்டாரத்‌ தாரவர்கள்‌ 

. மேலக்குளத்தூர்‌ சவுந்தரே 

. சுரசுவாமி கோவில்‌ தண்‌ 

. டேசுர நயினார்‌ ஸ்ரீபண்டார 

. த்துக்கு குடுத்த தன்ம்ம சாத 


. ன பட்டையம்‌ குடுத்தபடி சவு 


89 


. ந்தரேசுர சுவாமிக்கு அபிஷே 


கம்‌ நெவேத்தியம்‌ தானம்‌ பரிக 


லம்‌ திருப்பணிக்கு கட்டளை இட்ட 


. து மேலைக்காட்டில்‌ குண்டை ஆத்துக்கு 


மேற்குக்‌ குளக்கானத்தூர்‌ எல்லை 
க்கு கிழக்கு ஆற்றுக்குத்‌ தெற்கு கொ 
ன்றை அடிப்‌ பள்ளத்துக்கு வடக்‌ 

கு மால்வாய்‌ .நாட்டு அளவாலே க 
ட்டளை இட்ட குழி ரா இந்த நில 
ம்‌ அஞ்லூறு குழியும்‌ அரசு நிலை 


. இட்ட ரங்கப்ப மழவராய நயி 


னார்‌ பண்ட(றத்தார்‌ அவர்களுக்கு 


. புண்ணியமாக சந்திர ஆதித்‌ 

. த வரையும்‌ அனுபவித்துக்‌ 

. கொள்ளவும்‌ இந்தத்‌ தற்மம்‌ 

. பரிபாலனம்‌ பண்ணின 

- பேர்கள்‌ ஸாலோக ஸாமீ. 
ப ஸாரூப ஹாயுச்சிய 1 
தம்‌ அடையவும்‌ இந்த தன்‌ 

. ம்மத்துக்கு அகுதம்‌ பண்‌ 

. ணின பேர்கள்‌ கெங்கை 

. கரையிலே ஆயிரம்‌ காராம்‌ 

. பசுவைக்‌ கொன்ற தோஷ 

. த்திலே போகவும்‌ ஸ்ரீ அத்தி 

. கோ அத்தி சிசு அத்தி அசுவ அத்தி 
. வ,ஹ அத்தி இந்த தோஷத்‌ 


திலே போகவும்‌ ௨ 


90 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 159/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு ட பதி 
வட்டம்‌. : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு :  தி.பி.122] 
ர்‌ : சித்தளி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 471/1992-93 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு :.. சோழா ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ : வீரட்டேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : சில எழுத்துக்கள்‌ சிமெண்ட்டால்‌ பூசப்பட்டூள்ளன. குன்றக்கூற்றத்து சிற்றகழி 
உடைய திருவீரட்டானமுடைய நாயநார்‌ கோயிலில்‌ பணிசெய்த 
சிவபிராமணர்கள்‌, கண்காணி செய்பவர்கள்‌, கோயிலுக்குச்‌ சொந்தமான 
பத்துமா நிலத்தை தாங்கள்‌ பயிர்செய்து அதற்கு ஈடாக பத்து விளக்குகள்‌ 
எரிக்க ஒப்புக்‌ கொண்ட செய்தியைக்‌ கூறுகிறது. சிற்றகழி என்ற ஊர்‌ 
தற்போது சித்தளி என்ற அழைக்கப்படுகிறது. 

கல்வெட்டு 


1. (ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவர்க்கு யாண்டு ௫ 
வது குன்றக்‌ கூற்றத்து சிற்றகழி உடை) 

2. யார்‌ திருவீரட்டானமுடைய லவ கோயில்‌ ஸ்ரீமாஷஹேணவரக்‌ கண்காணி 
செழய்வார்களும்‌,... 

3. . கோயிற்‌ கணக்கனுக்கும்‌ ஊரவற்கும்‌ முப்பது வ(ட்‌)டத்து காணியுடைய 

4. திவிப்ரமணன்‌ காச்யபனான மணி . . சொக்கனும்‌ பெரி(ய) தேவனும்‌ 
பெரியா . . 

ப்‌ அ அன்டன்‌ அம்‌ சொக்கனும்‌ சொக்கன்‌ மணியனும்‌ .இ 

6. (வ்வனைவோம்‌ கொண்ட சந்தி விளக்கு இ) 

7. ந்த விளக்குப்‌ பத்து எரிக்கக்‌ க(டூவோமாகவும்‌ எரிக்குமிடத்து 
இந்நாயனார்‌ தேவதான 

8. மான தெற்கிற்‌ புன்செய்‌ நிலம்‌ பத்து மா நிலம்‌ நாங்களே பயிற்‌ செய்து 
கொண்டு 

9. இவ்விளக்கு யெரிக்க கடவோமாகவும்‌ இந்த நிலம்‌ யாவநொருவந்‌ படி 
கடந்து புக கடவானாகுவும்‌) 


91 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 160/2005 
பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு தக 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : க 

: சித்தளி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந 
தமிழ்‌ 
சோழர்‌ ர்க கல்வெட்டு 
எண்‌ : 2 


மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 


வீரட்டேஸ்வரர்கோயில்‌ கோயில்‌ கருவறை நுழைவாயில்‌ இடது பக்கத்‌ 
தூண்‌ 


குறிப்புரை, : இக்கோயில்‌ நுழைவாயில்‌ நிலையையும்‌ படியையும்‌ : ரீசோழன்திருவன்‌ 


இளங்கோ என்பவர்‌ செய்துள்ளார்‌ என்று கூறுகிறது. 


கல்வெட்டு 


.ரீசோழந்‌ 


. திருவன்‌ இள 


ங்கோ செ 


. ய்வித்த நி 


லையும்‌ ப 


டியும்‌ 


92 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 161/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு த 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ :  சித்தளி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
மொழி : தமிழ்‌ | முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ப வத 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ ட்டு வீரட்டேஸ்வரர்கோயில்‌ கருவறை நுழைவாயில்‌ வலது பக்கத்‌ தூண்‌. 


குறிப்புரை : இக்கோயில்‌ நுழைவாயில்‌ தூண்‌ கட்ட இரண்டூ கற்களை சாத்தப்பாடி 
உடையான்‌ சூற்றியன்‌ தெற்றி என்பவர்‌ கொடுத்தள்ளார்‌. 


கல்வெட்டு 
1. ஸ்வஸ்தியரீ சாத்தப்பாடி உடை 
2. யான்‌ சூற்றியன்‌ தெற்றி இட்‌ 


3. டான்‌ கற்கவி இரண்டு 


23 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 162/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 2 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : - 
ணர்‌ :  சித்தளி இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 4 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ :  வீரட்டேஸ்வரர்கோயில்‌ கருவறை நுழைவாயில்‌ விதானம்‌. | 
குறிப்புரை : சேரமான்‌ குப்பை என்பவர்‌ கருவறை நுழைவாயில்‌ மேல்‌ விதானம்‌ கட்ட 


கல்‌ வழங்கிய செய்தியைக்‌ கூறுகிறது. 
கல்வெட்டு 


1. ஸ்ரீ சேரமான்‌ குப்பை இட்ட கற்கவி 


94 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 163/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ :... சித்தளி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ $ இ 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ :  வீரட்டேஸ்வரர்கோயில்‌ முன்மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ சன்னல்‌. 


குறிப்புரை : சிற்றகழியைச்‌ சேர்ந்த விளக்கத்தரையன்‌ சொக்கன்‌ என்பவர்‌ இந்த ஜன்னலை 
அமைத்துக்‌ கொடுத்ததாகக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு 
1. ஸ்ரீ சிற்றகழி விளக்க 


2. த்‌ தரையன்‌ சொக்கன்‌ 


95 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ 
ஊர்‌ சித்தளி 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு போசளர்‌ 
அசன்‌ வீரசோமீஸ்வரன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 
செய்தியைக்‌ கூறுகிறது. 
கல்வெட்டு 


1. 


ஸூ. - த்‌ இ ஸு. பலம்‌ 


நாம்‌ மம்‌ பம 
உ ௨௧ 


தொடர்‌ எண்‌ 164/2005 


ஆட்சி ஆண்டு 4. 4 


வரலாற்று ஆண்டு கி.பி.1237 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ :. 6 


வரதராஜபெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ மேற்குச்‌ சுவர்‌. 


வீரசோமீஸ்வரனின்‌ தளபதி ஹரிகர தண்டநாயக்கர்‌ என்பவர்‌ 46 வேலி 


நிலம்‌ இறையிலியாக சிற்றகழி தேவண்ண . விண்ணகர்‌ எம்பெருமான்‌ 
கோயிலுக்கும்‌, தேவண்ணச்‌ சதுர்வேதி டப்‌ பட்டர்களுக்கும்‌ வழங்கிய 


ஸ்வஸ்திறா ஊஹாஸ,மா௫) 
. சிற்றகழி தேவண்ண விண்ணகர எம்பெருமான்‌ கோயில்‌ தாநத்தாரு 
. ம்‌ தேவண்ணச்‌ சதுர்வேசி 2மலத்து லட்டர்களு(ம்‌) கண்டு பதுமா 


(ஹஹிஹற) உண்ட நாயக்க னோலை 


த்தி அக்கன்‌ ஜேவனுக்கு றக்ஷாத்யமாக சேவன்‌ ஸ்ரீஹஸ்தத்தாலே 


.. தாரை இறைப்பித்து இறையிலியாக இடூவித்த திருவிடை(யாட்‌) 


டம்‌ நிலம்‌ பதினாலு வேலியும்‌ ( லட்டர்‌)கள்‌ நிலம்‌ (முப்பத்திரு வேலி) 


(யுமாக நிலம்‌ நால்பத்து ஆறு வேலியும்‌) ஜேவன்‌ இராயஸப்படி (வா) 


. லிகண்டபுரத்து தொட்டிய) கோலாலே நாலாவது மேவன்‌ கூ 
. சுவர்க்கும்‌ அக்கன்‌ சிறுபிள்ளைகளுக்கும்‌ தானத்தார்க்கும்‌ 

. பட்டர்களுக்கும்‌ ஏற என்‌ (அ)திகாரி சோமண்ணனும்‌ யாதவ 

. ராயனும்‌ அளந்த திருவிடையாட்டம்‌ நிலம்‌ பதினாலு வேலியும்‌ 


பட்டர்கள்‌ நிலம்‌ முப்பத்திரு வேலியுமாக நிலம்‌ நால்ப்பத்தறு வேலியும்‌ 


மேவன்‌ இராசஸப்படியே நாமும்‌) (இறையிலியாக விட்டோம்‌ அனுபவிப்‌ 


பதே. 


96 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 165/2005 
பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு 
சித்தளி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ . முன்‌ பதிப்பு ன்‌ 
தமிழ்‌ 
போசளர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 7 
வீரசோமேஸ்வரன்‌ 


வரதராஜபெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : சில பகுதிகள்‌ மெய்க்கீர்த்தி எழுதப்பட்டுள்ளது. வெம்பார்‌ கூற்றம்‌ சிற்றகழி 


என்னும்‌ ஊராக்கி 22 பிராமணர்களைக்‌ குடியேற்றி ஆளுக்கு ஒரு வேலி 
நிலம்‌ வழங்கியுள்ள செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


1: 


ஸ்வஸ்திறீ ( ஸமஸ்த புவநாஸ்ரய ஸ்ரீவ._துவி வல்லப) 8ஹாறாஜாயிமாஜ 
மாஜவறசேஸவற.. துவராபதி புரவராதீச்வர யாதவ 


. (குலாம்‌ வாவி (ஸர்வஸஜ்ஞ) சூடாமணி மலமாஜராஜ வருது 


(கண்ட) கண்டப்ரஸண்ட கண்டபேருண்ட நேகாங்க வீ 
ஈந்‌ ஸஹாயஸஷூரந்‌ ஸகிவாறஸிதகுத்தி கிரிதுர்க்க) 2௨ ஸஒசந்தறா2 வைரிப 
கண்டீரவ மகதராஜ்ய நிர்மூலந்‌ பாண்டிய திஸாபத்த சோளராஜ்ய 


வ.கிஷடாஷார்ய நிச்சங்க ப்ரதாப (ஸக௱வத்தி போசள)றாீ வீரசோமேஸ்வர 
மேவ௱ஸர்‌ வெம்பார்‌ ப 


ற்றில்‌ குன்றக்‌ கூற்றத்துச்‌ சிற்றகழி தேவண்ணச்‌ சதுர்வேதி மங்கலமென்‌ 


“னும்‌ தேவதான அகர சதுர்பட்டர்கள்‌ இருபத்திருவர்க்கும்‌. சிற்றகழியில்‌ புன்செய்‌ 


நி 


. லம்‌ இருபத்தொன்ப . . . . இறையிலியாக இட்டோம்‌ . . . . . 
லாலே அளந்து கொண்டு இந்நிலத்துக்கு கல்வெட்டிக்‌ கொண்டு . . . . 


97 


10. 


11. 


12. 


கண்ட ஸ்வஸ்திறரீ 2ந்‌ 2ஹாவ,ஸஹாதயித்த தாயி பதுமாத்த அக்கன்‌ ஓலை 
குன்றக்‌ கூறற 

த்து சிற்றகழியில்‌ பிறிந்த தேவண்ணச்‌ சருப்பேதி மங்கலத்து பட்டர்களுள்‌ 
இரு... 

செய்‌ நிலத்திலே இவ்வூர்க்கும்‌ மேலை ஏரிக்கும்‌ ஓடைக்கும்‌ மேற்கும்‌ தென்‌ 
பாற்கெ. . 

மேல்பாற்கெல்லை பீலிபாடி எல்லைக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை பீலிபாடி 
வழிக்கு . . .. 


98 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 

மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ 

வட்டம்‌ . பெரம்பலூர்‌ 

ஊர்‌ சித்தளி 

மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு போசளர்‌ 

அரசன்‌ வீரசோமேஸ்வரன்‌ 

இடம்‌ 

குறிப்புரை சிற்றகழியில்‌ உள்ள 
ப கூறுகிறது. 

கல்வெட்டு | 


1. 


தொடர்‌ எண்‌ 166/2005 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 472/1992-93 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 8 


வரதராஜபெருமாள்‌ கோயில்‌ முகமண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


ஸ்வஸ்திறாீ திண்டீசுரன்‌ (ஓலை சாகரஞ்‌ சூழ்‌ வைய்யகத்து கண்டீசன்‌ 


கருமம்‌ ஆராய்க) பண்‌ 


வைத்‌ 


தேவண்ண விண்ணகர்‌ எம்பெருமான்‌ கோயில்‌ 
நாற்பத்தெண்ணாயிர ஸ்ரீமாகேஸ்வரர்களின்‌ பாதுகாப்பில்‌ இருந்தது என்று 


. டே யறஞ்‌ செய்தான்‌ செய்தான்‌ அறங்காத்தான்‌ பாதம்‌ திறம்பாமற்‌ சென்னிமேல்‌ 


. து சிற்றகழி தேவண்ண விண்ணகர எம்பெருமான்‌ திருமுற்றம்‌ நாற்பத்தெண்‌ 


. ணாயிர ஸ்ரீ மாஹேறவ௱ னை 


99 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 167/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு : 28 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு ்‌  தி.பி.1244 
ஊர்‌ சித்தளி I . - இந்தியக்‌ கல்வெட்டு 
2 : ஆண்டு அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 9 
அரசன்‌ மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 
இடம்‌ வரதராஜபெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : கல்வெட்டின்‌ சில பகுதிகள்‌ சிமெண்டால்‌ பூசப்பட்டுள்ளது. மூன்றாம்‌ 
்‌ இராஜராஜனின்‌ கீழ்‌ சிற்றரசராக இருந்த வாணகோவரையனுக்கு நன்மைகள்‌ 
ஏற்பட இந்த ஊரை உருவாக்கி, 21 பிராமணர்களைக்‌ குடியமர்த்தி, ஆளுக்கு 
ஒரு மனையும்‌, ஒன்றரை புன்செய்‌ நிலமும, வைத்திய விருத்திக்கு ஒரு 
மனையும்‌ ஒன்றரை நிலமும்‌ மகதேசன்‌ கோலாலே அளந்து கொடுத்ததாகக்‌ 
கூறுகிறது. 
கல்வெட்டு 


1. 


ஸ்வஸ்தியீரீ வாணகோவரையன்‌ (ஓலை சிற்றகழி ஊரவர்‌ கண்டு தங்களூரில்‌) 
இருபத்‌ 


. தெட்டாவது முதல்‌ மகனார்‌ சவுண்டட)பர்‌' நம(க்கு நன்றாக வைத்த 


அ(கறதத்துக்குப்‌ 


. பேர்‌ கொண்ட பட்டர்கள்‌ இருபத்தொரு(வரு)க்கு த(ங்க)ளூரிலே ஒருவர்க்கு 


ஒரு முனையும்‌ புன்‌ 


. செய்‌ நிலத்திலே ஒருவருக்கு ஒன்றாரையாக வருந்த) புன்செய்‌ நிலம்‌ 


முப்ப(த்‌)தொன்றரை 


. யும்‌ வைத்திய விருத்திக்கு ஒரு மனையும்‌ புன்செய்‌ நிலத்திலே ஒன்றரை 


நிலமும்‌ 
(ஆகப்பேர்‌ இருபத்திருவருக்கும்‌ மனை இருபத்திரண்டும்‌ புன்செய்‌) நிலம்‌ 
முப்பத்திரு வே 


100 


(லியும்‌ இறையிலி ஆக இட்டோம்‌ இந்நிலம்‌ மகதேசன்‌ கோலாலே அளந்து 
கொ) 


ண்டு நமக்கு நன்றாக சந்திராதித்த(வ)ரையும்‌ இறையிலி ஆக அனுபவிப்‌ 
பாரர்களாகப்‌) 


பண்ணுவதே இவை வாணகோ(வ)ரையன்‌ எழுத்து 


. (இப்பட்டர்கள்‌) குடியிருக்‌ 


. கிற மனைகளுக்கு நிலம்‌ கா 


லும்‌ பாடிகாப்பா னுள்‌ 
ளிட்ட பணிசெய்‌ மக்களு 
க்கு நிலம்‌ காலும்‌ ஆக நி 
லம்‌ முப்பத்திரு வேலியும்‌ 
சந்திராதித்தவரையும்‌ இ 
றையிலி ஆக விட்டோம்‌ 


இந்நிலம்‌ மகதேசன்‌ கோலாலே அளந்து கொண்டு அனுபவிப்பார்களாகப்‌ 
பண்ணுவதே 


. கன்னட மொழியில்‌ கையொப்பம்‌ உள்ளது.) 


101 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 168/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1309 கி.பி.1387 
ஊர்‌ சித்தளி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு விஜயநகரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 10 
அரசன்‌ விருப்பண்ண உடையார்‌ 
இடம்‌ விரத்தியாக்குளம்‌ அருகே கிடக்கும்‌ பலகைக்‌ கல்‌ 
குறிப்புரை : விஜயநகர மன்னர்‌ விருப்பண்ண உடையாரின்‌ தளபதி முத்தரச உடையார்‌ 
பிறப்பித்த ஆணை இந்த ஊரில்‌ நரசிங்க தேவர்‌ என்பவர்‌ புத்தேரி என்ற 
ஏரியை வெட்டினார்‌. ஏரி அருகில்‌ பயிர்‌ செய்தால்‌ அந்நிலங்களுக்கு முன்பு 
விதிக்கப்பட்ட வரியை அப்படியே வசூலிக்க. வேண்டும்‌ என்று கூறுகிறது. 
கல்வெட்டு 
1. ஸ்வஸ்திறீ மகா மண்டலேஸ்வரன்‌ . 
2. ஹரி அரி இராச: விபாடன்‌ பா 
3. ஷைக்குத்‌ தப்பு மூவராயர்‌ கண்டன்‌ 
4. ரீ வீர விருப்பண்ண உடையார்‌ 
5. . பிறதுவி இராச்சியம்‌ பண்ணி அருள 
6. ஈ நின்ற ஸகாத்தம்‌ ஐ௩௩௱௯ ன்‌ மேற்‌ 
7. செல்லா நின்ற பிறப வருஷத்து 
8. பூறுவ பக்ஷ்த்து திறையோதெசி 


யும்‌ புதன்கிழமையும்‌ பெ 


102 


11. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
22, 
23. 
24. 
நட்த 
26. 
21. 
28. 


ற்ற உரோகணி நாள்‌ மகா 

ப்‌ பிறதாறி முத்தரச உடை 

யார்‌ பட்டயம்‌ குடுத்த ப 

டி காட்டப்பர்‌ சீவிதமா 

ன வெம்பார்‌ நாட்டூ சிற்‌ 

றகழியில்‌ நரசிங்கதேவர்‌ 

வெட்டின புத்தேரி கீழ்‌ 

காடும்‌ வெட்டி கரம்‌ 

(பை) திருத்தி நன்செய்யும்‌ பு 

ன்செயும்‌ வான்‌ பயிரு 

ம்‌ புன்பயிரும்‌ பயிர்ச்‌ 

செய்து கொள்ளக்‌ கட 

வராகவும்‌ பயிற்செய்‌ 

த நிலத்துக்கு கடமை 

மற்ற மரியாதியில்‌ ஒன்று பாதி . . 

ஆகக்‌ கடவதாகவும்‌ இம்மரியாதி சந்திறா(தித்‌) 
த வரையும்‌ செல்லக்‌ கடவதாகவும்‌ (இப்‌) 
(படிக்கு இந்தப்‌ பட்டயப்படிக்கு கல்வெட்‌ 


டிக்‌ கொள்ளவும்‌. 


103 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 204/2005 


மாவட்டம்‌ : பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி:971 
ஊர்‌ : சிறுகன்பூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


மொழி : தமிழ்‌ ... முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ : உத்தமசோழன்‌ 
இடம்‌ : ஜம்புலிங்கசுவாமி கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இக்கோயில்‌ முன்மண்டபம்‌ உத்தமசோழனின்‌ பெயரால்‌ விளங்கியது. 
என்று கூறுகிறது. 


கல்வெட்டு 
1. ஸ்வஸ்திறீ இ(த்திரு) மண்‌ 
2. டபம்‌ உத்தம சோழ 


3. ந்திரு மண்டபம்‌ 


104 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 

எழுத்து 
ல்‌ 

அரசன்‌ 


. இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 205/2005 
பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு ப 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 18-ஆம்‌ நூற்றாண்டு 
சிறுகன்பூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 


ஜம்புலிங்கசுவாமி கோயில்‌ அம்மன்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இவ்வூர்‌ பிரமீஸ்வரமுடையார்‌ என்னும்‌ கோயில்‌ மற்றும்‌ நாச்சியார்‌ பெரியம்மை 


கல்வெட்டு 


1. 


என்ற அம்மன்‌ கோயிலின்‌ கருவறை அர்த்தமண்டபம்‌ ஆகிய பகுதிகளை 
அரியலூருடையான்‌ மகன்‌ சிதம்பரத்துடையார்‌ என்பவர்‌ கட்டிய செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 

பவ தை மீ ௨௰ரு உ சிறுகன்ம்பூர்‌ உடையார்‌ 

பிரமீசுரமுடையவர்‌ நாச்சியார்‌ பெரியம்மை கோவில்‌ 

கெற்பகரகம்‌ அற்த மண்டபமும்‌ அரியலூருடை நெஞ்சி. 


(முடையார்‌ மகன்‌ சிதம்பரத்துடையார்‌) .னஅடை 


பிள்ளை கட்டியாரும்‌ . . . கட்டியாரும்‌ கட்டி 
. விச்ச புண்ணியம்‌ . . . . யிது எழுதினவன்‌ நெ 
. ட்டம்‌ மெய்யசை . . .... ஈன்‌ எழுத்து. 


105 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 206/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ ்‌ வரலாற்று ஆண்டு : 18-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ சிறுகன்பூர்‌ இந்தியக்‌. கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 3 
அரசன்‌ 
இடம்‌ ஊரின்‌ மேற்கே இலுப்பைத்‌ தோப்பில்‌ கிடக்கும்‌ பலகைக்‌ கல்‌. 
குறிப்புரை : திருவேங்கடம்‌ உடையார்‌, அருணாசலம்‌ உடையார்‌, கனகசபை உடையார்‌ 
ஆகிய மூவரும்‌ சேர்ந்து விளக்கெரிப்பதற்கு 54 இலுப்பை மரங்கள்‌ கொடுத்து, 
அதில்‌ சிவன்‌ கோயிலுக்கு ஒன்றரை பங்கும்‌, பெருமாள்‌ கோயிலுக்கு ஒரு 
பங்குமாக பயன்படுத்திக்‌ கொள்ளவும்‌ உரிமை வழங்கிய செய்தியினை 
இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு 
1. (விக்ருதி) ணு ஆடி மீ” 
2. யம௮ வ கூடலூர்‌ மாகாணம்‌ 
3. சிறுகன்ம்பூர்‌ கிறாமத்தில்‌ 
4. ஊருக்கு மேர்க்கு வரகு 
5. பாடி யெல்லைக்கு கிழக்கு 
6. ஆத்துக்கு தெக்கு யிலுப்ப 
7. மறம்‌ ௪ய௨ ஆத்துக்கு வடக்கு மறம்‌ 
8. ௭ கிழக்கு மறம்‌ மரு ஆக மறம்‌ 
9. ௬௪ ஷயூர்‌ யீசுபரன்‌ 


106 


10. 
11. 


12. 


14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
2ல்‌. 
23. 


24. 


கோவிலுக்கு பங்கு க பெரு 
மாள்‌ கோவிலுக்கு பங்கு க யிந்த 


வடி கோவில்‌ ௨ க்கும்‌ சாதினப்‌ ப 


. ட்டையம்‌ திருவிளக்கு வக்கிறது 


க்காக நெயூர்‌ காரியக்காற திருவே 
ங்கிடத்து உடையார்‌ அருணாசலத்து 
உடையார்‌ கனகசபை உடையார்‌ 
மூனு பேரும்‌ சம்மதிச்சு மறம்‌ 
கோவிலுக்கு விட்டு கல்வெட்டி யிரு 
க்கிறபடியினாலே யிந்த தற்மத்துக்கு 
யாதாமொருவர்‌ அழும்பு பண்ணினா 
ல்‌ கெங்கையாத்தங்‌ கரையி 

லே காறாம்‌ பசுவை கொன்ற தோ 
ஷத்தில்‌ போவார்‌ கன்யமாய்‌ 


யிருக்கிறது ௨ 


107 


: 237/2005 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு : 7 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1185 
ஊர்‌ திருவாலந்துறை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
ட்‌ தமிழ்‌ ' 
அரசு - சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ - சோழீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு மேற்கு குமுதம்‌. 
குறிப்புரை திருஆலந்துறையுறை நாயனார்‌ சித்திரைத்‌ திருநாள்‌ நடந்தபோது, அரசனின்‌ 
அத்தாணிமண்டபத்தின்‌ தலைவாசல்‌ வழியாக ஒரு பாம்பு புகுந்து விட்டது. 
உடனே அரசன்‌ அங்குள்ள பட்டர்களை .அழைத்து இதற்கு என்ன 
பிராயச்சித்தம்‌ செய்யலாம்‌ என்று கேட்க, அதற்கு அவர்கள்‌ இங்குள்ள. 
இறைவனுக்கும்‌ மாகேசுவரருக்கும்‌ சில தேவதானமும்‌ பூமிதானமும்‌ பண்ண 
வேண்டுமென்று கூற, அதன்படி 200 குழி நிலம்‌ நாட்டார்கள்‌ தனம்‌ 
வழங்கிய செய்தியை இக்கல்வெட்டூ கூறுகிறது. 
கல்வெட்டு 


1; 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ரரீகுலோத்துங்க சோழ தேவற்கு 
யாண்டு ஏழாவது ஷே நாயற்று வரஷய ல்ஷத்து வஞ்சமியும்‌ திங்கள்‌ 
கிழமையும்‌ பெற்ற சோதி நாள்‌ வடகரை கன்னி வளநாட்டு மேல்கரை 
நாட்டு உடையார்‌ திருஆலந்துறையுறை உடைய நாயனார்க்கு சித்திரைத்‌ 
திருநாள்‌ எழுந்தருளுகையில்‌ இராராதேவன்‌ வானவதரையனேன்‌ கும்பிட்டு 
திருவோலக்க மண்டபத்தே வினோ I 


. தேவாசிரியன்‌ திருவுறைக்‌ கடவாசலாலே ஒரு சற்பம்‌ திருவோலக்க மண்டபத்தே 


புகுந்து) இதுக்குப்‌ பட்டர்களை அழைத்து பிராயச்சித்தங்‌ கேட்க, உடையாற்கு 
சில தேவதானமும்‌ மஹாயேசுறற்குச்‌ சில பூமி தானமும்‌) பண்ண, வேணுமென்று 
விதிக்கையில்‌ உள்ளூர்‌(நித்‌ தேவதான இறையிலியாகையாலே மேல்கரை 
நாட்டு நாட்டவரை அழைத்து (௨உ)ங்கள்‌ நாட்டு நாயனார்‌ திருஆலந்துறை 
உடைய ஸனாயனாரு்‌)க்கு உங்களுர்கள்‌ 


108 


3. கற்பூண்டி கிளிஞலூர்‌ மாம்பூண்டி தென்கரை. மாம்பூண்டி விசலூர்‌ சிற்றூரில்‌ 
புன்செயிலும்‌ நன்செ குழி இருநூறும்‌ இறையிலியாகக்‌ கு 

4. டூத்தோம்‌ இராராதேவரான வாணகோவரையனேன்‌ இவ்வூர்‌ (குன்‌ குதிரைக்குப்‌ 
புல்லிடூம்‌ வெட்டியானுக்குத்‌ தன்‌ பெண்டாடியைக்‌ குடுத்தவனாவன்‌ இது 


பன்‌2ஹாகேறயவ ஈகை 


5. இவை வாணகோவரையன்‌ எழுத்து. 


109 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 238/2005 


மாவட்டம்‌ 


Ai. "1 பட பஸ ட்‌ 


வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 


எழுத்து 


பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
ல்‌ bale REE ள்‌ இரகு. 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 
திருவாலந்துறை இந்தியக்‌ கல்வெட்டு “ 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


சோழீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : திருஆலந்துறை மகாதேவர்‌ பூசைக்காக அரிசி உள்ளிட்ட பொருட்கள்‌ வழங்கி 


அதை கல்வெட்டில்‌ வெட்டிக்‌ கொள்ள ஆணை வழங்கிய செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 


. தானத்தா ....... 
. ந்தலும்‌ தேவதான இறை இலியாக விட்டூ இந்த (நில) 


த்தால்‌ விளையும்‌ நன்செய்‌ நிலத்துக்கு பொன்வரி காசி 
யம்‌ காத்திகைப்பச்சை மாஞ்சாந்தி ஊசிவரிசி ந 


. ல்லெருது நற்பசு உள்ளிட்ட அனைத்தாயங்களு 
. ம்‌ ஆள மஞ்சி தேவையும்‌ ஒன்பதாவது முதல்‌ சந்தி 
. ராதித்த வரையும்‌ இறைஇலியாக .. . . . . 


ட ப்‌ உடையார்‌ திருவாலந்துறை 


. உடைய நாயனார்‌ திருநாமத்துக்‌ காணி இறை 
. இலி உட்‌ . .ர்‌ கூட்டி திருக்கற்றளியிலே எழுத்து 


வெட்டிக்‌ கொள்வதே இவை தாயிலு நல்ல பெரு 
மாள்‌ எழுத்து இவை விழுப்பாதரையன்‌ எழுத்து 


. இது பன்மாகேசுவரர்‌ ரகைக்ஷ. 


110 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 239/2005 


மாவட்டம்‌ :... பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ ... பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : 12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  திருவாலந்துறை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு தக்‌ .... ஓளர்க்‌ கல்வெட்டு : 3 
எண்‌ 
அரசன்‌ 
இடம்‌ : சோழீஸ்வரர்‌ கோயில்‌ பிரகாரத்தில்‌ கிடக்கும்‌ தூண்‌ 


குறிப்புரை : முற்பகுதி உடைந்துள்ளது. கோயில்‌ பூசைக்காகவும்‌ விளக்கெரிப்பதற்கும்‌ 
பொருட்கள்‌ கொடுத்த செய்தியைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு 


முதல்‌ பக்கம்‌ 2-ம்‌ பக்கம்‌ 3-ம்‌ பக்கம்‌ 
1. வெற்றிலை கட்‌ 1. மப்‌ பலிசையிலே த த இடமி 
2. டூ ஏழும்‌ விளக்கெ 2. இந்தத்‌ திருநாய . . . 2. உடைய தி 
3. ண்ணை யாழழா) 3. மேப்படி மாயா . . அப்படம்‌ ப 0 ௮ 
4, க்கும்‌ ஆகவு 4. ச்சியாரை எழுத்து இ, நல்‌ ற்‌ த்வம்‌ 
5. ச்‌ செல இ பட்ட இல்‌ வடு 5. ஆளடைய பிள்‌ 
6. நெல்லுக்கு 6. னெல்‌ . . . ப்பன்‌ 6. ளையான்‌ 
7. ஙகயணயெ 7. னிரு கலனை . 2 பட அன்றிக்‌ 2 
அரத கள 8. க க்கும்‌ உபையமா தது 8 
9. . கைக்‌ கொண்‌ 9. க உடையார்‌ திருவா இ ஸ்விங்‌ 
10. ட நெல்லும்‌ ப 10. லந்துறை பெருமா 10. ட்‌ 


111 


11. 


12. 


13. 


14. 


15. 


ன்னிரு கலனே 
த்திருனெ 
னெல்லுப்‌ ப 


ன்னிரு கலே 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


. ள்‌ கோயில்‌ காணி 


உடைய சிவபிரா 

மணர்‌ பக்கல்‌ . . . 
நியமந்தாமன்‌ உள்ளிட்‌ 
டாரும்‌ செல்ல . . . 
உள்ளிட்டாரும்‌ கார்‌ அன 


ங்கன்‌ உள்ளிட்டாரும்‌ 


112 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 240/2005 


திருச்சிராப்பள்ளி ஆட்சி ஆண்டு 
பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1875 
கலி. 4848 
திருவாலந்துறை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 4 


கோயில்‌ எதிரே உள்ள மானியத்தில்‌ கிடக்கும்‌ பலகைக்‌ கல்‌ 


குறிப்புரை : இவ்வூர்‌ உத்தமதோளீசுபர சுவாமிக்கு திருவிளக்கு உபையத்துக்கு இலுப்பை 


மரமும்‌ புளிய மரமும்‌ கொடுத்த செய்தி கூறப்பட்டுள்ளது. சக வருடமும்‌ 
கலி வருடமும்‌ ஒத்துப்‌ போகவில்லை. 


கல்வெட்டு 


உ.ஐ.3 க. ௬ த ஐ 


ம்‌ [ப 
ம ஓ 
(ு 


சாலிவாகன சருபம்‌ ஐஅஷ௱எ௰ரு 

கலியுகம்‌ ௪ஷஅ௱௪௰ ௮ யிதுக்கு செல்லா நி 
ன்ற பிலவ ஹு வைகாசி மீ£௨௰க ௨ விசாழ 
க்‌ கிழமை கூடின தினத்தில்‌ குகையூர்‌ 


. சீமையில்‌ கூடிய திருவாலந்துறை உத்தம 
. தோளீசுபர சாமிக்குத்‌ திருவிளக்கு உபயத்துக்கு 


பல உபயமாக சன்னதிக்கு மேல்‌ பாரிசத்தில்‌ ந 


. டூவிச்சுடையார்‌ தோப்புக்கு மேல்புறம்‌ யிலு 
. ப்பை தோப்பு போடூவிச்ச மரம்‌ ரஈா௰க புளிய மரம்‌ 


௯ யிந்தபடி நடந்து வருகுற தற்ம்மத்தை ப 


. பரிபாலனம்‌ பண்ணி(ன)வர்கள்‌ மாற்க்கண்டாயுசும்‌ 


113 


12. 


13. 


14. 


16. 


17. 


18. 


அறுபத்து மூவர்‌ பெத்த பேறு பெறுவார்கள்‌ 
யிதுக்கு யாதாமொருவன்‌ விகாதம்‌ பண்ணி 


ன்‌ ச. பட ஜூ, A 
னவன்‌ . கங்கை கரையிலே காறாம்‌ பசுவை 


. கொன்ன தோஷத்திலும்‌ சீவனுள்ள கால 


ம்‌ தீயவர்‌ நரகத்திலே போக கடவேனா 
கவும்‌ ௨ பெரியம்மை லட்(ஷி) 


ப்பாள்‌ ௨ 


. 114 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 249/2005 


மாவட்டம்‌ : திருச்சிராப்பள்ளி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ :  துணிஞ்சிபாடி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 477/1922-23 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு :  விஜயநகரர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ : ஹீரங்கதேவன்‌ 
இடம்‌ : புத்தேரி வடக்கீழ்‌ திரு. கணபதி அவர்கள்‌ வீட்டருகே நடப்பட்டூள்ள சூலக்‌ 
கல்‌. 


குறிப்புரை : தனஞ்சிப்பாடி கிராமம்‌ முழுவதும்‌ வெண்மணி மருதாந்த சோழீசுவரமுடையார்‌ 

கோயிலுக்கு சர்வமானிய .இறையிலியாக ஸ்ரீரங்கதேவ மகாராயரின்‌ காரிய 
கர்த்தரான கொண்டம நாயக்கரின்‌ தர்மமாக கிருஷ்ணப்ப மகாராயரால்‌ 
வழங்கப்பட்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 
முன்பக்கம்‌ 
1. ீவிஷு வருஷம்‌ 7. ரமுடைய தம்பிரா 
2. வைய்கா 8. னாற்கு சீரங்கதேவ 
3, சிம்‌ ௭௨ தென்‌ 9. மகாராயர்‌ காரிய 
4. னாண்ட நாடு 10. கத்தரான “வை 
5. வெண்மணி மரு 11. ய்யப்ப கிருஷ்ணப்பக்‌ 


6. தாந்த தோளீசுவ 12. கொண்டம நாயக்‌ 


115 


13. 
14, 
15. 
16. 
17. 
18. 
19. 


21. 


கர்‌ தன்மமாகவும்‌ 
பதினேழு பற்று நா 
ட்டார்‌ தர்மமாகவு 

ம்‌ அரசு நிலை யிட்ட 
கிஷ்ணப்ப மழவ 
ராய நயினார்‌ தன 
ஞ்சிய்ப்பாடி கிராம 

ம்‌ நான்கெல்லை: 


யும்‌ சறுவமானி 


பின்பக்கம்‌ 


22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32. 


யமாக தானம்‌ செயித 

படியினாலே இந்த 
மத்தை 

பரிபாலனம்‌ 

பண்ணிநவர்கள்‌ 

கெங்கை கரை 

யிலே அசுவமே 

த யாகம்‌ பண்‌ 

ணின பலன்‌ 

பெறக்‌ கடவர்‌ 


களாகவும்‌. 


116 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 250/2005 
மாவட்டம்‌ பெரம்பலூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பெரம்பலூர்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ துணிஞ்சிபாடி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 478/1992-93 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு மழவராயர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ : ரங்கப்ப மழவராயர்‌ 
இடம்‌ ஊர்‌ சாலையில்‌ திரு. தங்கவேலு வீட்டெதிரே புதைந்து கிடக்கும்‌ கல்‌. 
குறிப்புரை ரெங்கப்ப மழவராயரால்‌ கொடுக்கப்பட்ட நிலக்கொடை பற்றிக்‌ கூறுகிறது. 
முழுமையான செய்தி அறியப்படவில்லை. 

கல்வெட்டு 

1. நள ஸ்‌ சித்தி 

2. ரை 

3. மழவராய நயினார்‌ ம 

4. கள்‌ புண்ணியத்தி 

5. லேயும்‌ ரங்கப்ப (மழவ) 

6. ராயர்‌) . . .. , 

ல்‌ மடதத ல்‌ வத 

இ பப்லு ல்‌ 

9. லாலேயும்‌ 

10. ஆண்டு பல ஆள 


117 


11. . . . லேயும்‌ இட்ட னிலம்‌ குழி 


ஒல்‌ 


118 


கரூர்‌ மாவட்டம்‌ 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 21/2005 
மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : கரூர்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 9-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : செங்காளிப்பாளையம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

நத்தமேடு ஆண்டூ அறிக்கை 
மொழி : தமிழ்‌, (சமஸ்கிருதம்‌) முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழும்‌ கிரந்தமும்‌ 
அரசு : சோர்‌ ஊர்க்கல்வெட்டூ 

எண்‌ : 1 

அரசன்‌ :  வஞ்சிவேள்‌ இரவிகுவாவன்‌ 
இடம்‌ : நத்தமேடு சிவன்‌ கோயிலிலுள்ள தனிக்‌ கல்‌ 


குறிப்புரை : தென்னவன்‌ வஞ்சிவேள்‌ இரவிகுவாவனின்‌ மனைவி நிறந்தேவி ஐம்பது பொன்‌ 
கொடுத்து நிலம்‌ விலைக்குப்‌ பெற்றுக்‌ குடையூர்‌ மகாதேவர்க்கு நொந்தா 
விளக்கெரிப்பதற்கும்‌, திருவமிர்து படைப்பதற்கும்‌ கொடையளித்த செய்தி 
குறிப்பிடப்படுகின்றது. 


கல்வெட்டு 


மரீதென்னவன்‌ வஞ்சி வேளா இன 

இரவி குவாவன்‌ மணவாட்டி 

நிறந்தேவி வஞ்சி வேளார்‌ கேய்‌ 

ஐம்பது பொன்‌ குடுத்துப்‌ பு 

துப்‌ பெருவாய்க்‌ கீழ்க்‌ குடையூர்‌ மூ 
ருக்கத்‌ தரைக்‌ கடறு சாற்றிய காற்‌ செய்யு 
ம்‌ விலைக்குக்‌ கொண்டிவ்வூர்‌ திரு மூ 

. லட்டானத்து மாதேவர்க்கு ஒரு நொந்தா வி 
. எக்கினுக்குந்‌ திருவமிர்தினுக்குமாகக்‌ கு 

. டூத்தாள்‌ நிறந்தேவி பந்மாஹேறாரர்‌ காவல்‌ 
. வா௨ நிநவகக நஹதா வீ, மறாஜெ வி 
நாகிநெவஷி பே,ஷெணமஹா ஹா ஹா, ஸெ 
. விஜெவிகி ககிக கா ஹஹி 


ANAM R WNT 


[ன வம்‌ பவம்‌ 


119 


த.நா.௮அ.தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 22/2005 


மாவட்டம்‌ தரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : கரூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : தரூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு : 1 
எண்‌ 
அரசன்‌ 
இடம்‌ : பசுபதீஸ்வரர்‌ கோயில்‌ வடபுறம்‌ சாலையின்‌ கீழ்‌ வடிகால்‌ கால்வாயின்‌ 


பக்கவாட்டில்‌ காணப்பட்ட தனிக்கல்லிலுள்ள துண்டு கல்வெட்டு. 


குறிப்புரை : கருவூர்த்‌ தேவர்‌ என்ற பெயரும்‌ சேகண்டி முதலான பொருட்களின்‌ பெயரும்‌ 
இத்துண்டுக்‌ கல்வெட்டில்‌ காணப்படுகிறது. 


கல்வெட்டு 


1. . . .றைவற நிறைஞ்சு குறைவறக்‌ கூடிக்‌ . . . 


2. . . . ங்‌ குடுத்து கருவூத்தேவக்கு இசு்‌) . . . 
3. . . . திமிலை சேகண்டி மற்று வேண்டு . . . 
4. . . . ணிகார தச்சக்கு கருவூத்தேவற்கும்‌ '. . 


5. . . .தோம்‌ பந்மாஹேசுர இரக்க்ஷ) 


120 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 23/2005 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு 


கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
கரூர்‌ வரலாற்று ஆண்டு :  கி.பி.10-ஆம்‌ நூற்றாண்டு 
வெள்ளியணை இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ ப ரர இ 
நத்தமேடு. 
இங்கு மூன்று செக்குகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ ஒன்றில்‌. செக்கின்‌ 
வாய்ப்பகுதியைச்‌ சுற்றிச்‌ சுருள்‌ வடிவில்‌ இரண்டு வரிகளில்‌ தமிழ்‌ எழுத்தில்‌ 
கல்வெட்டு பொறிக்கப்பட்டூுள்ளது. சோமூர்‌ சிவாலயத்திற்காக ஐநூற்றுவர்‌ 


வணிகக்குழு இச்செக்கினை இடூவித்ததாக(செய்தளித்ததாக)ப்‌ 
பொறிக்கப்பட்டூள்ளது. 


1. ஹஹிஸ்ரீ சோமூர்‌ மாஹாதேவற்கு அஞ்னூற்றுவர்‌ இடுவிச்ச 


2. செக்கு 


121 


த.நா.அ.தொல்லியல்‌ துறை . ... தொடர்‌ எண்‌: :. 24/2005 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ கரூர்‌ :. : பீட மாட விரலாற்று ஆண்டு : கி.பி, 6-7 
ஊர்‌ :  வெள்ளியணை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : புதிய கண்டுபிடிப்பு 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ்‌ : புதிய. கண்டுபிடிப்பு 
எழுத்து : வட்டெழுத்து 
அரசு து ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ த, 
அரசன்‌ 
இடம்‌ .. வெள்ளியணை ஏரியின்‌ வடமேற்குப்‌ பாறையில்‌ கல்வெட்டு 
பொறிக்கப்பட்டூள்ளது. 
குறிப்புரை : இக்குளம்‌ சோழிக அரையன்‌ என்பவன்‌ பெயரால்‌ அமைந்துள்ளது. 
' கல்வெட்டு 


க ஸ்ரீ சோழிக அரையந்‌ 
2. அகணிதன்‌ குளம்‌ 


122 ன்‌ 


த.நா.அ.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 1/2004 


மாவட்டம்‌ கரூர்‌ ஆட்சி ஆண்டு : 26 
வட்டம்‌ : கரூர்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1233 
ஊர்‌ :  வேட்டமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 1 
அரசன்‌ : வீரராசேந்திரன்‌ 
இடம்‌ : கோயிலின்‌ தென்புறம்‌ இடைக்கட்டூப்‌ பகுதியிலுள்ள குமுத வரி. 


குறிப்புரை : அரைய நாட்டுத்‌ துடுமலில்‌ இருக்கும்‌ காட்டுவேட்டுவன்‌ முத்தன்‌ சக்கையன்‌ 
என்பவன்‌ புற்பவனமுடையார்‌ கோயிலுக்குச்‌ சந்தியாதீபவிளக்கு ஒன்றுக்கு 
பழஞ்சலாகை அச்சு ஒன்று கொடுத்ததையும்‌ அதனை ஊர்ப்பிராமணன்‌ பெற்று 
விளக்கிட்டதனையும்‌ இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு 


1. ஷஷிய்ீ வீருரா) சேந்திர 
2. தேவற்கு யாண்டு ௨௰௬ (ஆவது) . . . அரைய நாட்டுத்‌ துடுமலில்‌ இருக்கும்‌ 


காட்டுவ்‌ 

3. வேட்டூவந்‌ முத்‌(த)ந்‌ சக்கையேந்‌ புற்பவனமுடையார்‌ கோயிலுக்கு சந்தியாதீப 
விளக்கு ஒ 

4. ன்றுக்குப்‌ பழஞ்சலாகை அச்சு ஒந்றுங்‌ கொண்டு ஊற்பிராமண௫ு்‌) குடங்கொடூ 
கோயில்‌ 


5. புக்கா(ன்‌) . . . இடக்கடவதாக இது மாயேசுர இரகைை 


123 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 2/2004 : 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு : 2 
வட்டம்‌ கரூர்‌ வரலாற்று ஆண்டூ : கி.பி. 1233 
ஊர்‌ :  வேட்டமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டூ அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
ண : 2 
அரசன்‌ : ஸீ்ராசேந்திரன்‌ 
இடம்‌ “ கருவறையின்‌ தென்புறமுள்ள அதிட்டானக்‌ குமுதவரி. 


குறிப்புரை : கல்வெட்டூ மிகவும்‌ சிதைந்துள்ளது. வீரராசேந்திரனின்‌ 26-ஆவது 
ஆட்சியாண்டில்‌ கொடுக்கப்பட்ட விளக்குத்‌ தானம்‌ பற்றிய செய்தியை 
இக்கல்வெட்டு கூறுகிறது. 

கல்வெட்டு 


1, ஷஹிஞஸ்ரீ (வீர) . . . ராசேந்திர தேவற்கு ௨௰க௬வது தெண்ணலில்‌ 
பாத்திக்குடையா . . . 


2. உய்யவந்தாந்‌ கையிலா(ய)நேன்‌ புற்பவனமுடைய நா . . . .விளக்கொன்றுக்கும்‌ 
குடுத்த அச்சுப்‌ பழ . . . . 


3. லாகை ஒன்று . . . கொண்டு . ..த்து தேவ நடையா . . . . க நான்‌ 
பொஞ்்‌) கோயில்‌ நம்பியும்‌ குடமுங்‌ குச்சியும்‌ கொண்டு கோயி 


4. ல்‌ புகவாந்‌ ௭. . .ந பந்மாயேசுரரகை்ஷை 


124 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை - தொடர்‌ எண்‌ : 3/2004 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு : 6 
வட்டம்‌ : கரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  வேட்டமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 3 
அரசன்‌ : வீரபாண்டியன்‌ 
இடம்‌ :  முன்மண்டப வடபுறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : வீரபாண்டியனின்‌ 6-வது ஆட்சியாண்டில்‌ ஊராரும்‌ அரையர்களும்‌ புற்பவன 
ஈஸ்வரர்‌ கோயிலுக்கு நிலமும்‌ கிணறும்‌ நீர்வார்த்துக்‌ கொடுத்தது பற்றியும்‌ 
அந்நிலத்திற்கான எல்லைகளும்‌ இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்பட்டூள்ளன. 


கல்வெட்டு 


1. ஹஹிஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு யாண்டு ௬வது கிழங்க னாட்டு 


2. வேட்டமங்கலத்தி ஊரும்‌ யரைய(ர்களும்‌ இளமாடமும்‌ எங்‌ 


w 


. களூர்‌ னாயனார்‌ புற்பவனமுடையாற்கு ஸாங்கள்‌ நீர்‌ வாத்துக்‌ குடுத்த 
நிலமா 


வது கீழ்பாற்கெல்லை தண்ணிக்கிணற்‌ நிட்டேரிக்கு தெந்நிட்டேரிக்கு மேக்‌ 
கு தெந்பாற்கெல்லை பூறுவந்‌ சோழந்‌ மனைக்கு வடக்கு மேல்பாற்கெல்‌ 
லை குடூமிசிறுவந்‌ தறைக்கு கிழக்கு வடபாகெல்லை கழுப்பகள்‌ தோட்‌ 
. டத்துக்கு தெற்கு யிந்நான்கெல்லைக்குட்பட்ட நிலமுங்‌ கிணறும்‌ நீர்‌ வார்‌) 


ஐ. இ. ர. 


த்துக்‌ குடுத்தோம்‌ வேட்டமங்கலத்திற்‌ புற்பவனமுடையாற்கு வேட்டமங்கலத்‌ 
தூரோம்‌ 


125 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை ..... தொடர்‌ எண்‌ : 4/2004 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


கரூர்‌ தன்‌ ஆட்சி ஆண்டு ட 1 
கரூர்‌ ர வரலாற்று ஆண்டு : கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
வேட்டமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


தமிழ்‌ - முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
கொங்குச்சோழர்‌ . ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 4 
விக்கிரமசோழன்‌ 


முன்மண்டபச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : விக்கிரமச்சோழனின்‌ 14-வது ஆட்சியாண்டில்‌ வேட்டமங்கலத்துத்‌ தென்சேரி 


பூலுவவேட்டூவன்‌ சிலம்பன்‌ செஞ்சிறுப்பிள்ளை என்பவன்‌ புற்பவன ஈஸ்வரர்‌ 
கோயிலில்‌ சந்தியாதீப விளக்கெரிக்கப்‌ பழங்சலாகை அச்சு ஒன்றினைக்‌ 
கோயிற்பிராமணன்‌ வசம்‌ கொடுத்ததை இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு 


1. 


2௦ 4 ௬ ௨ இடல்‌ 


ஹஹியஸ்ரீ . விக்கிரம சோழ தேவற்கு யா 


ண்டு ய௪ ஆவது கிழங்க நாட்டு வேட்டமங்கலத்‌ 
. து தெந்சேரிப்‌ பூலுவ வேடுூவரிற்‌ சிலம்பந்‌ செஞ்‌ 
. சிறுப்பிள்ளையேந்‌ வேட்டமங்கலத்தி னாயநார்‌ புற்‌ 


பவநமுடையாற்குச்‌ சந்தியாதீப விளக்கொற்றுக்‌ 
கு நான்‌ இக்கோயிலுற்‌ பிராமணற்கு குடூத்த ப 


. ழஞ்சலாகை அச்சு ஒற்றுக்குச்‌ சந்திராதித்தவ 
. ரை குடங்கொடூ கோயில்‌) புகுவாந்‌ எரிக்க) கட 


. வாந்‌ இது பந்மாஹேயா கை 


126 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 5/2004:- 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


கரூர்‌ ஆட்சி ஆண்டு : 8 
கரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
வேட்டமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 5 


கோயிலின்‌ தென்புறம்‌ கிணற்றுக்கருகில்‌ உடைந்து சிதைவுற்றிருக்கும்‌ 
நிலைக்கால்‌. 


குறிப்புரை : கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ கிழுங்கா நாட்டு வேட்டமங்கலத்தைச்‌ சேர்ந்த 


குமரபுரத்து வெள்ளாளன்‌ புற்பவனமுடைய நாயனார்‌ கோயிற்‌ திருவாசலில்‌ 
திருநிலைக்கால்‌ இரண்டு செய்தளித்ததைப்‌ பற்றி இக்கல்வெட்டூ கூறுகிறது. 


கல்வெட்டு 
1. ற்கு யாண்டு 10. நிலை காலிரண்டு 
2. ௮ வது கிழங்‌ 11. ம்‌ படியும்‌ மெ 
3. ௧ நாட்டு வே 12. ற்‌ படிநாட்டு ப 
4. ட்டமங்க 13. குமரபுரத்து 
5. லத்து உடை 14. வெள்ளாழன்‌ பு 
6. யார்‌ புற்பவ 15. ரளந்தைகளில்‌ 
7. னமுடை(ய) நா 16. காடு கொண்‌ 
8. யனார்‌ திருவா 17. டான்‌ தொண்‌ 
9. சலில்‌ திரு 18. டைமா . . ... 


127 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை : தொடர்‌ எண்‌ :. 6/2004 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 26 
வட்டம்‌: ::: :.- கரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  வேட்டமங்கலம்‌ : இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


மொழி : தமிழ்‌ ப முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ : ட6 
அரசன்‌ : வீரராஜேந்திரன்‌ 
இடம்‌ :.. : கிழக்குத்‌ திருச்சுற்றின்‌ அருகிலிருக்கும்‌ தனிக்கல்‌. 


குறிப்புரை : வீரராசேந்திரனின்‌ 26வது ஆட்சியாண்டில்‌ கிழங்கா நாட்டூ வேட்ட மங்கலத்தில்‌ 
னு 'இருந்த தட்டார்‌ சமூகத்தைச்‌. சேர்ந்த நடூவிலாகக்‌ கண்ணான்‌ 
.. உண்மையுணர்ந்த தேவன்‌ என்பவன்‌ . வடூகப்பிள்ளையார்‌ கோயிலில்‌ சந்தியா 
. தீப விளக்கெரிப்பதற்காக அளித்த கொடையைப்‌ பற்றி இக்கல்வெட்டு 
கூறுகிறது. 
கல்வெட்டு 
1. ஷஹிஸ்ரீ .வீரராசேந்திர தேவ(ற)க்கு யாண்‌ 
டூ ௨௰க௯ ஆவது கிழங்க நாட்டு வேட்டமங்கல 
. த்தி தட்டாரில்‌ நடுவிலாகக்‌ கண்ணான்‌ உண்மெ 
. ய்யுணர்ந்த தேவந்‌. வடுகப்பிள்ளையார்‌ கோயிலு 
க்கு சந்தியாதீபம்‌ விளக்கொற்றுக்கும்‌ பழ 
ஞ்சலாகை அச்சு ஒன்றுங்‌ ஊர்‌ பிராமணர்‌ கொ 


. ண்டு சந்திராதித்தவரை குடங்கொடூ கோயில்‌ பு 


ஐ. 3 உ 3 ஐ 


குவாந்‌ விளக்கேற்றுவாந்‌ யிது மாகேசுரரட்கைஷ 


128 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 7/2004 


மாவட்டம்‌ கரூர்‌ ஆட்சி ஆண்டு 14 
வட்டம்‌ கரூர்‌ வரலாற்று ஆண்டு :  கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ வேட்டமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு கொங்குச்சோழர்‌ ஊர்க்கல்வெட்டு 
ண்‌ : 7 
அரசன்‌ பட்‌ புல்‌ 
இடம்‌ முன்மண்டபச்‌ சுவர்‌ 
குறிப்புரை விக்கிரமச்‌ சோழனின்‌ 14-வது ஆட்சியாண்டில்‌ கிழங்கா நாட்டு வேட்டமங்கலத்து 
நடூவில்‌ சேரியைச்‌ சேர்ந்த கரடி வேட்டூவன்‌. செய்யப்பிள்ளை என்பவன்‌ 
வேட்டமங்கலம்‌ புற்பவன ஈஸ்வரர்‌ . கோயிலில்‌ சந்தியாதீப விளக்கெரிக்க 
பழஞ்சலாகை அச்சு ஒன்றினைக்‌ கோயிற்‌ ..பிராமணன்‌ வசம்‌ அளித்தது 
பற்றி இக்கல்வெட்டு கூறுகிறது. 
கல்வெட்டு 
1. ஹஹிஸ்ரீ விக்கிரம சோழ தேவற்கு யா 
2. ண்டு ௪ ஆவது கிழங்கனாட்டு வேட்‌ 
3. டமங்கலத்து நடுவிற்சேரிக்‌ கறடி வேட்டு 
4. வரிற்‌ செய்யபிள்ளை செய்யபிள்ளையேந்‌ 
5. வேட்டமங்கலத்தி னாயனார்‌ புற்பவனமுடை 
6. யாற்குச்‌ சந்தியாதீப விளக்கொந்றுக்கு னா 
7. ந்‌ இக்கோயிலுற்‌ பிராமணற்கு குடுத்த பழ 
8. ஞ்சலாகை அச்சு ஒற்றுக்கும்‌ சந்திராதி 
9. த்தவரை குடங்கொடூ கோயிற்‌ புகுவாந்‌ எரிக்‌ 


10. 


க கடவாந்‌ இது பந்மாஹேஸ்வ ரட்கைை 


129 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌. : 8/2004 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு : 
வட்டம்‌ : கரூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  வேட்டமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ த தை] 
அரசன்‌ 
இடம்‌ :  முன்மண்டபத்‌ தெற்குப்‌ பக்கத்தில்‌ புதிதாக எடுத்துக்‌ கட்டப்பட்டுள்ள வாயில்‌ 
நிலை. 


குறிப்புரை : வேட்டமங்கலத்தைச்‌ சேர்ந்த தட்டான்‌ ஆண்டபிள்ளை என்பவன்‌ 


வேட்டமங்கலம்‌ 


புற்பவன ஈஸ்வரர்‌ கோயிலில்‌ திருநிலைக்‌ கால்‌ 


செய்தளித்ததைப்‌ பற்றி இக்கல்வெட்டு கூறுகிறது. 


கல்வெட்டு 


1. ஹஹஷியஸ்ரீ வேட்டமங்கலத்து தட்டாரில்‌ ஆண்ட பி 


2. ள்ளை செந்தட்டாந்‌ தந்மம்‌ இத்திருநிலைக்கால்‌ நன்றாக 


130 


த.நா.அ.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 9/2004 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : கரூர்‌ வரலாற்று ஆண்டு :  கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : வேட்டமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ : 9 
அரசன்‌ 
இடம்‌ : அர்த்தமண்டபத்தின்‌' நடுவில்‌ புதைந்துள்ள தூண்‌. 


குறிப்புரை : வேட்டமங்கலத்தைச்‌ சேர்ந்த காசிப கோத்திரத்து நாராயணன்‌ சாத்தந்‌ 
என்பவனும்‌ தச்சன்‌ உடையான்‌ கோமுழம்பன்‌ என்பவனும்‌ புற்பவன ஈஸ்வரர்‌ 
கோயிலில்‌ கற்கால்‌ செய்தளித்ததைப்‌ பற்றி இக்கல்வெட்டு கூறுகிறது. 

கல்வெட்டு : 

1. ஷஹிஸ்ரீ 

. வேட்டமங்‌ 

. கலத்தில்‌ திரு 

. க்‌ கோயில்லு 

. டையாந்‌ காசிப 

. கோத்திரத்தில்‌ 

நாராயணன்‌ சாத்தந்‌ 

நும்‌ வேட்டம 


11௦ ல - இதுல இ இன 2, இது ஸ்ம 


. ங்கலத்தில்‌ தச்ச 
ன்‌ உடையான்‌ கோ 
. முழம்பநும்‌ இவ்‌ 
விருவோம்‌ இத்தி 
ருப்பணி கற்கால்‌ 


கம்‌ ம்‌ ம்‌. ஒம்‌ 
(2) 22. எ ப 


சவக்‌. 
அர 


நாட்டூவிச்சோம்‌ 


131 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 10/2004 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு : 11௩1 


வட்டம்‌ : கரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.13-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  வேட்டமங்கலம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு . 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு பாண்டியர்‌ ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ : 10 
அரசன்‌ : வீரபாண்டியன்‌ 
இடம்‌ : திருச்சுற்றின்‌ கிழக்குப்பக்கத்திலிருக்கும்‌ தூண்‌. 
குறிப்புரை : வீரபாண்டியன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ புற்பவன ஈஸ்வரமுடையார்‌ கோயில்‌ 


திருப்பணிக்கு அளித்த கொடையைப்‌ பற்றி இக்கல்வெட்டூ கூறுகிறது. 


கல்வெட்டு 

1,2,3,4,5 . . . . 25. காத்தான்‌ 45. சாந்திரிக 67. ங்கைக்‌ ௧ 
6. ந சக்கர 26. பாதந்‌ திறம்‌ 46. ளும்‌ ப 68. ரையில்‌ ஏ 
7. வத்திகள்‌ 27. மல்‌ செ 47. ந்மாஹே 69. ழு குராற்பசு 
8. ஸ்ரீவீரபா 28. ன்னி மே 48. ச்வரரும்‌ 70. வதித்த ப்ர 
9. ண்டிய 29. ல்‌ வைத்து 49. ஆக நாற்‌ 71. ஹ்மத்யா தோ 
10. தேவற்கு 30. கிழங்க 50. பத்தெ 72. ஷத்துக்கு 
11. யாண்டு 31. னட்டு 51. ண்ணாயி 73. கடவனாகவு 
12. மக க்கு எதி 32. வேட்ட 52,53,54. ்‌ . . 74ம்‌ ஸ்ரீமாகே 
13. ராவது தன்‌ 33. மங்கல 55.கு. . . நீ 75. ச்வர வீரப 
14. டீச்வர னோ 34. த்து மன்‌ 56. ௧. . ன 76. த்ர கைய்யா 
15. லை தாபர 35. றுப்‌ பிச்‌ 57. னாயனாற்‌ 77. ல்‌ கொன்ற 


132 


ஞ்‌ சூழ்‌ வை 
17. 
18. 
19. 
20. 
21. 
22. 
23. 
24. 


யத்து த 


ண்டீசுரக 


ன்‌ கரும்மா 
ராய்க ப 
ண்டே ௮ 
றஞ்‌ செய்தா 


ன்‌ செய்தா 


ன்‌ அறங்‌ 


36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44. 


சையை 
இவ்வூர்‌ னா 
யநார்‌ பு 
ஷ்பவனமு 
டைய 
னாயநா 
நாற்கு பலம 
ண்டல 


த்து தே 


133 


58 


59. 


கு ஆட்டை 
க்கு முப்பது 


. பணம்‌ திரு 
61. 


62. 
63. 


பணிக்கு 
டலாக குடூ 


த்தோம்‌ இ 


. வ்வறம்‌ ௮ 


65. 


ழித்தாருண்‌ 


. பாகில்‌ கெ 


78. 
79. 
80. 
81. 
82. 
83. 
84. 
85. 


முக்கக்‌ கட 
வராகவும்‌ 
கம்பம்‌ 
பிள்ளை இ 
நாயனாற்கு 
டனலெ 

ன்‌ உபை 


யம்‌ 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 11/2004 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : கரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.16-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  வேட்டமங்கலம்‌ ர இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : விஜயநகர்‌ ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ : 11 
அரசன்‌ :  அச்சுதராயன்‌ 
இடம்‌ : கோயில்‌ முன்மண்டபத்தின்‌ வாயில்‌ நிலைக்கால்‌. 


குறிப்புரை : இக்கல்வெட்டு விஜயநகர மன்னன்‌ அச்சுததேவராயர்‌ காலத்ததாக இருத்தல்‌ 
வேண்டும்‌.. 


கல்வெட்டு 


1. சுவஸ்த்‌ 

2. திறீ வீர ௮ 
3. ச்சுந்த இர 

4. ஈயற்கு செ 


* கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


134 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 25/2005 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : கரூர்‌ வரலாற்று ஆண்டு : கலி 4941 
கி.பி. 1540 
ஊர்‌ :  சாலப்பட்டி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு 5 ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ 
இடம்‌ : மருதை ரெட்டியார்‌ தோட்டத்திலுள்ள கருங்கல்‌ தொட்டி. 


குறிப்புரை : மாயனூர்‌ மதிற்கரையில்‌ சாலப்பட்டி மருதை ரெட்டியார்‌ தோட்டத்தில்‌ 
காணப்படும்‌ கருங்கல்‌ தொட்டியின்‌ ஒரு பக்கத்தில்‌ கல்வெட்டூ 
பொறிக்கப்பட்டூள்ளது. கி.பி. 1540 ஆவணி மாதம்‌ பழனியிலிருக்கும்‌ 
எறும்ம ரெட்டியாரின்‌ மனைவி எறும்மடியம்மாள்‌ என்பவள்‌ கல்தொட்டி 
உபயமாக செய்து வைத்ததாகக்‌ கல்வெட்டு கூறுகிறது. 


கல்வெட்டு ': 
1. கலியுகம்‌ ௪௯ ௱ஈ௪௰க மெல்‌ செல்ல 
2. £ நின்ற பிலவ ஆவணி மீ” பழ 
3. நியில்‌ யிருக்கும்‌ எறும்ம ரெட்‌ 
4. டி யறார்‌ பொஞ்சரா)தி எறும்மடிய 
5. மாள்‌ செய்து வயித்த உபையம்‌ 


135 


த.நா.அ.தொல்லியல்‌. துறை. தொடர்‌ எண்‌ : 26/2005....- . : 
மாவட்டம்‌ கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ குளித்தலை வரலாற்று ஆண்டு கி.பி.10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ மேல்நங்கவரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : 
மொழி தமிழ்‌ - முன்‌ பதிப்பு ப்‌ 
எழுத்து : கிரந்தம்‌, தமிழ்‌ 
அரசு : ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ 
இடம்‌ : கன்னிமார்‌ கோயிலின்‌ அருகில்‌ தனிக்கல்லில்‌ பொறிக்கப்பட்டூள்ளது. 
குறிப்புரை கல்லின்‌ மூன்று பக்கங்களில்‌ கல்வெட்டும்‌ சிற்பங்களும்‌ காணப்படுகின்றன. 
பவத்ரோணச்மன்‌ என்பவர்‌ தோட்டத்தைக்‌ கொடையளித்து அதற்கு வளஞ்சியர்‌ 
ஐந்நூற்றுவன்‌ என்று பெயர்‌ கொடுத்து அதனை வாள்படை வீரர்களின்‌ 
பாதுகாப்பில்‌ விட்ட செய்தி பொறிக்கப்பட்டூள்ளது. அரிவாள்‌, வாள்‌, விளக்கு, 
பசும்பை; சிற்றுளி, ஸ்ரீவத்சம்‌ (திருமறு), கேடயம்‌, துர்க்கை உருவம்‌ ஆகியன 
புடைப்புச்‌ சிற்பங்களாகப்‌ பொறிக்கப்பட்டூள்ளன. 
கல்வெட்டு 
1. ஹஷிஸ்ரீ பவத்ரோணச்மன்‌ 
2. தோட்டம்‌ வள 
3. ஞ்சியர்‌ ஜஞ்னூ 
4. ற்றுவர்‌ 
5. பேர்‌ அஞ்லூற்‌ 
6. றுவன்‌ இவர்‌ 
7. கள்‌ மக்கள்‌ 
8. வாள்களாரு 
9. ம்‌ பன்மை 
10. யாரும்‌ ரட்ஷை 


136 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


ண்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு . : 


1. தொடூரு ஆண்கோலன்று 


2. ஊரத்துள்‌ குதிரை குத்‌ 


3. தி பட்டாரு சேந்தனந்தனார்‌ 


கரூர்‌ 
குளித்தலை 


தோகைமலை 


தமிழ்‌ 


: வட்டெழுத்து 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


32/2006 


கி.பி.8-ஆம்‌ நூற்றாண்டு 


பம்படான்‌ குள வடகரையில்‌ பெரியசாமி தோட்டத்தில்‌ தனிக்கல்லில்‌ 
கல்வெட்டு பொறிக்கப்பட்டூள்ளது. 


ஒரு பக்கத்தில்‌ மூன்று வரிகளில்‌ வட்‌ டெழுத்தில்‌ கல்வெட்டு 
பொறிக்கப்பட்டூுள்ளது. கல்வெட்டின்‌ கீழ்‌ குதிரை மீது அமர்ந்துள்ள வீரனோடு 


தரையில்‌ நிற்கும்‌ வீரன்‌ ஈட்டியுடன்‌ 


போரிடுவது போன்று வரைகோட்டு 


உருவங்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. தொடூரில்‌ ஆநிரை கவர்கின்ற போரில்‌ 
சேந்தனந்தனார்‌ என்பவன்‌ ஊரின்‌ எல்லையில்‌ குதிரை வீரனைக்‌ குத்திக்‌ 
கொன்று தானும்‌ இறந்துபட்டான்‌ என்ற செய்தி கல்வெட்டில்‌ 


பொறிக்கப்பட்டூள்ளது. 


137 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 33/2006 


மாவட்டம்‌ : கரூர்‌ த்‌ - ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : குளித்தலை வரலாற்று ஆண்டு : கி.பி.10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  கூடலூர்‌-நத்தமேடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு உட 5 ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ | 
அரசன்‌ 
இடம்‌ : கூடலூர்‌: நத்தமேட்டிலுள்ள கல்செக்கில்‌ பொறிக்கப்பட்டூள்ளது. 


குறிப்புரை :: கல்செக்கின்‌ உரல்‌ பகுதியைச்‌ சுற்றிக்‌ கல்வெட்டு பொறிக்கப்பட்டூள்ளது. 
ஸ்ரீபிடாரன்மல்லன்‌ என்பவனின்‌ செக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.. 


கல்வெட்டு 


1. ஹரீபிடாரன்‌ மல்லன்‌ செக்கு 


138 


த.நா.அ.தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு 


தொடர்‌ எண்‌ : 34/2006 
கரூர்‌ ஆட்சி ஆண்டு ்‌ 
குளித்தலை வரலாற்று ஆண்டு கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 
கோட்டைப்பட்டி இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 00 (நீ 


கண்மாயின்‌ மேல்கரையில்‌ பகவதி அம்மன்‌ கோயிலின்‌ அருகில்‌ கோட்டை 
மேட்டின்‌ கிழக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ளது. 


கோட்டைப்பட்டி, பாதிரிப்பட்டி, வீரநாயக்கன்பட்டி ஆகிய மூன்று ஊர்களின்‌ 
சந்திப்பில்‌ இக்கல்வெட்டு உள்ளது. செவ்வக வடிவக்கல்லில்‌ குறுவாள்‌. 
சுருள்‌, கத்தி, உளி, மயில்‌, அன்னம்‌, புலி, குத்துவிளக்கு, வாள்‌, கவை, 
கொடி ஆகியவை புடைப்புச்‌ சிற்பங்களாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. அதன்‌ 
மேல்‌ பகுதியில்‌ இரண்டு வரிகளில்‌ இவ்வணிகக்குழுக்‌ கல்வெட்டு 
பொறிக்கப்பட்டூள்ளது. 


1. ஹஹிஸ்ரீ மூந்று கூற்று நல்‌ 


2. லூர்‌. 


139 


த.நா.அ.தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 35/2005 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : குளித்தலை வரலாற்று ஆண்டு கி.பி.17,18ஆம்நூற்றாண்டு 
ஊர்‌ :  இனுங்க்ர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அசு : நாயக்கா்‌ ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ : ராணிமங்கம்மாள்‌ 
சொக்கநாத நாயக்கர்‌ 
இடம்‌ : இரட்டை வாய்க்கால்‌ கரையிலுள்ள சிவன்‌ கோயில்‌. 
குறிப்புரை கோயில்‌ கருவறையின்‌ முன்‌ வடபுறச்‌ சுவரில்‌ சொக்கநாத நாயக்கர்‌ 
திருவுருவமும்‌, .. மங்கம்மாள்‌ திருவுருவமும்‌ .புடைச்‌. சிற்பங்களாகப்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. அருகில்‌ மூன்று கல்வெட்டுகள்‌ பொறிக்கப்பட்டூள்ளன. 
கல்வெட்டு 
1. 2. i 
1. ராசறா சொ 1. ராச ஸ்ரீமங்கம்‌ . கோபாலய்‌ 
1 
2. க்கநாத ந 2. மாள்‌ நித்திய . யன்‌ நித்திய 
3. ஈயக்கர்‌ நித்‌ 3. ம்‌ சதா சேர்வை . ம்‌ சதா சேர்‌ 
4. தியம்‌ சதா ட வை ௨ 
5. சேர்வை. 


140 


த.நா.௮அ.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 36/2005 
மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு : 8 
வட்டம்‌ : குளித்தலை வரலாற்று ஆண்டு கி.பி.10-ஆம்நூற்றாண்டு 
ஊர்‌ : வடசேரி ்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌, கிரந்தம்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ | 
அரசன்‌ :  கண்டராதித்தச்சோழன்‌ 
இடம்‌ : நத்தமேடு கண்மாயின்‌ கீழ்க்கரையிலுள்ள செவ்வக வடிவ கல்லில்‌ ஒரு 


பக்கத்தில்‌ கல்வெட்டு பொறிக்கப்பட்டூள்ளது. 


குறிப்புரை 


ஆ 


முதியகுடான்‌ கண்ட சாத்தன்‌ ஷீசோழப்‌ பேரரையன்‌ என்பவன்‌ மென்காகுளம்‌ 


என்னும்‌ ஒரு குளத்தை வெட்டி நெல்லுக்களம்‌ அமைத்துக்‌ கொடுத்த 


செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


. ஹஹிஸ்ரீ கொவி 

. ராசகேசரி பன்மகி 
யாண்டு ௮ ஆவது 

. மென்கா குள நெல்லுக்‌ 
. கலத்து ஊராழிய்யு 


oO 00 x OM PR WN 


— 
ம்‌ 


. வம்‌ கொள்வான்‌. 


(யூ)ம்‌ குள 
. செய்யுயூம்‌ முதியக்குடான்‌ க 

. ண்டக்காத்தன்‌ வீரசோழப்‌ பேர 

. ரையன்‌ வச்ச உல இது இற 

. க்குவான்‌ குளம்‌ அழிச்சான்‌ பா 


141 


த.நா.அ.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 15/2004 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருஷ்ணராயபுரம்‌ வரலாற்று ஆண்டு :  கி.பி.10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : பழைய ஜெயங்கொண்ட இந்தியக்‌ கல்வெட்டு 

சோழபுரம்‌ ஆண்டூ அறிக்கை 
மொழி . : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு oo ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 1 

அரசன்‌ 
இடம்‌ : பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம்‌ கிராமத்தில்‌ நத்தமேட்டூப்‌ பகுதியில்‌ 


உள்ள மூக்கக்கவுண்டர்‌ தோட்டத்தின்‌ கிழக்குப்‌ பக்கத்திலிருக்கும்‌ செக்கு. 


குறிப்புரை : செக்கின்‌ உரல்‌ பகுதியைச்‌ சுற்றிக்‌ கல்வெட்டுப்‌ பொறிக்கப்பட்டூள்ளது. 
வடூகம்‌ பட்டன்‌ என்பவன்‌ தன்னுடைய செக்கினைத்‌ தன்‌ பெயர்‌ நிலைத்து 
நிற்கும்படி ஊரார்‌ அறிய வீகம்‌ பட்டன்‌ மூலம்‌ பிடாரி கோயிலுக்கு நீர்வார்த்துக்‌ 
கொடுத்த செய்தி இக்கல்வெட்டில்‌ பொறிக்கப்பட்டூள்ளது. 


கல்வெட்டு 


1. ஸ்ரீவடுகம்பட்டன்‌ தன்னுடைய செக்கு வீகம்பட்டனுக்கு நகரமறிய பேர்பெறு 
குடுக்க இந்த ந 

2. கரமறிய பிடாரிய்க்கு திருவிளக்கினுக்கு நீரர்‌)ரட்டிக்‌ குடுத்தான்‌ வீகம்பட்டன்‌ 

3. இச்‌ செக்கு 


142 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 16/2004 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : அரவக்குறிச்சி வரலாற்று ஆண்டு :  கி.பி.18-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  ஆத்துமேடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : - 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
ஆரசு த்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ பழி 
அரசன்‌ 
இடம்‌ :  குடகனாற்றின்‌ மேற்கரையில்‌ பாலத்தின்‌ தென்புறமுள்ள பாறையில்‌ உள்ளது. 


குறிப்புரை : அஸரத்சையது அப்துல்‌ ஹாதி சாயிபு என்பவர்‌ நரசிங்கபுரம்‌ ஊருக்கருகில்‌ 
பள்ளிவாசலுக்கு மானியமாக நிலம்‌ வழங்கிய செய்தி பொறிக்கப்பட்டூள்ளது. 
கல்வெட்டின்‌ மேல்பகுதியில்‌ உருதுக்கல்வெட்டூும்‌ காணப்படுகிறது. 
கல்வெட்டு 
1. அசரது சயிது அப்துல்‌ (நித்‌) காதி சாயி 
2. ப்பு யவர்கள்‌ பள்ளிவாசலுக்கு 
3. விட்ட (மாநியம்‌) நா (ஸில்‌ நரசிங்‌ 


4. கபுரம்‌ (எல்லை) . . . .ளடப்பள்ளி 


5. வரைக்கும்‌ 


143 


த.நா.அ.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 17/2004 


மாவட்டம்‌ : கரூர்‌ .... ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ :  அறவக்குறிச்சி ல்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.18-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  ஆத்துமேடு இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : உருது முன்‌ பதிப்பு 
எழுத்து : உருது 
அரசு ட ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ ட்‌ 
அரசன்‌ 
இடம்‌ :  குடகனாற்றின்‌ மேற்கரையில்‌ பாலத்தின்‌ தென்புறமுள்ள பாறை. 


குறிப்புரை : நேர்வழி காட்டுபவரான அல்லாஹ்வின்‌ அடிமை சையது என்று உருது 
மொழியில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. அஸ்சையது அப்துல்‌ ஹாதி என்பவர்‌ 
மதப்போதகராக இருந்ததோடு பள்ளிவாசலுக்கு நில மானியமும்‌ 
வழங்கியுள்ளார்‌ என்பதை இக்கல்வெட்டால்‌ அறிகிறோம்‌. 
கல்வெட்டு 
1. அல்லாஹ்‌ 
2. அஸ்ஸையது அப்‌ 


3. துல்‌ ஹாதி 


144 


த.நா.அ.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 19/2005 


மாவட்டம்‌ : கரூர்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : அரவக்குறிச்சி வரலாற்று ஆண்டு : கி.பி.15-ஆம்‌ நூற்றாண்டு : 
ஊர்‌ :  முன்னூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி ட்‌ தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : வட்டெழுத்து மற்றும்‌ 
தமிழ்‌ 

அரசு :  கொங்குச்சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

ன்‌ எண்‌ : 1 
அரசன்‌ : மூன்றாம்‌ வீரசோழன்‌ 
இடம்‌ : முன்னூர்‌ கிராமத்தின்‌ வடக்கே நத்தமேட்டின்‌ கீழ்புறம்‌ உள்ள தனிக்கல்‌. 


குறிப்புரை : மூன்றாம்‌ வீரசோழனின்‌ (கி.பி.1168-1196) அதிகாரி சிவஹரண கண்டன்‌ 
என்பவன்‌ வளஞ்சியரோடூ கொண்டிருந்த பகைமை நீங்கியதை நினைவு 
கூறும்‌ வகையில்‌ இடைபூதி நாட்டு முன்னூர்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு வழங்கிய 
நிலக்கொடை பற்றி இக்கல்வெட்டு கூறுகிறது. 

கல்வெட்டு 


முன்பக்கம்‌ 


ஷ்ஹிஸ்ரீ கோபரகேஸரி வர்மக்கு யாண்‌ 


— 


டூ மரு ஆவது கோனேரின்மை 
கொண்டான்‌ திரு . . . . 

. - பெருமாளுக்கு ஸ்ரீவீரசோழனான 
சிவஹரண கண்டன்‌ வ 
ளஞ்சியரோடு பகை திருந்தி 
குடுத்துமைக்கு இடைபூதி நாட்டு 


முன்ன ஊர்க்கு இசைத்த வெ 


ட த்‌ ல னது உ ப்‌ பட பி ம 


ல்லை கீழ்பார்கெல்லை த 


145 


10. 
11. 
12. 
13. 
14. 
10. 
11. 
12. 


14. 
15. 
ol, 
22. 
22: 
24. 
25. 
26. 


27 
28 


29, 
30. 


லை ஊற்று நிலத்துக்கு மேக்கு 

தெற்று சாலைக்கு வடக்கும்‌ தென்‌ I 
பார்க்கெல்லை பரமதி நிலதுக்கு வடக்கு 
ம்‌ மேல்பார்க்கெல்லை கழலைய்‌ நிலத்‌ 
துகு கிழக்கும்‌ நாகமங்கல நிலத்துகு கிழ 
க்கும்‌ வடபாற்கெல்லை விதரிநிலதுகு தெக்கு 
யிவிசைத்த பெருநான்கெல்‌ 

லையும்‌ முன்னிலம்‌ மொ 

ழிவின்றி பல்லுருவில்‌ பசு 

மரமும்‌ உட்பட்ட உடு 

ம்போடி ஆமை தவழ்ந்‌ 

த எப்பேர்பட்டது 

(புரவும்‌ மிரவும்‌) 

(குற்று புலம்‌ கோ 

முற்றூற்று தேவ 

தாநமாக வளஞ்‌ 

சியர்க்கு 


ன்‌. . .முடிமே 
லின இத்தமம்‌ அழித்‌ 


212: 4 மட 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 12/2004 


திருச்சிராப்பள்ளி ஆட்சி ஆண்டு 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ துறையூர்‌ வரலாற்று ஆண்டு :  கி.பி.10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ காளியாம்பட்டி இந்தியக்‌ கல்வெட்டு | 
ஆண்டூ அறிக்கை 
மொழி சமஸ்கிருதம்‌, தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌, கிரந்தம்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ 
இடம்‌ நத்தக்காட்டுக்கருகிலுள்ள அம்மன்‌ கோயிலின்‌ முன்புறம்‌ மூன்று வீதிகள்‌ 
சந்திக்குமிடத்தில்‌ நடப்பட்டூள்ள கல்‌. 
குறிப்புரை : கல்லின்‌ மேல்‌ மையப்பகுதியில்‌ பசும்பைக்‌ கட்டும்‌ அதன்‌ இருபுறம்‌ சாமரமும்‌ 
விளக்கும்‌ உள்ளன. பசும்பைக்‌ கட்டுக்குக்‌ கீழ்‌ திரிசூலமும்‌ அதன்‌ வலதுபுறம்‌ 
வாள்‌, கேடயம்‌, விளக்கு ஆகியவையும்‌ இடதுபுறம்‌ அரிவாள்‌, தகட்டுச்சுருள்‌, 
சுத்தியல்‌ ஆகியவையும்‌ உள்ளன. இச்சிற்பங்களின்‌ கீழ்‌ தமிழ்‌ மற்றும்‌ 
கிரந்த எழுத்துகளில்‌ கல்வெட்டு பொறிக்கப்பட்டூள்ளது. இக்கல்வெட்டு 
அய்யப்பொழில்‌ ஐந்நூற்றூவர்‌ வணிக்குழு பற்றிக்கூறும்‌ மெய்க்கீர்த்தி 
பகுதியாகும்‌. இதில்‌ வடமொழிப்‌ பகுதி மட்டூம்‌ உள்ளது. 
கல்வெட்டு 


1. 


2 
3 
4 
5. 
6 
7 
8 
9 


ஸ்வஸ்தி ஸ்ரீ ஸமஸ்த லாவ 


. நாய பஞ்சசத ௨சவீ 
. ர ஸாஸநம்‌ லக்ஷ்மி லி 


. நீ மிக வக்ஷஸ்தல லாவ 


பராம ராஜித வாஸுஜே 


. வவண்டும்‌) மூலலத்ரோல 
. வ: ஸ்ரீலட்டாரகி மக்க 

. ளாகிய அய்ய பொழி 

. ல்‌ அ(ஞ்ுற்றுவர்‌ 


147 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 13/2004 


மாவட்டம்‌ :  திருச்சிராப்பள்ளி ஆட்சி ஆண்டு ட அத்த 
வட்டம்‌ : துறையூர்‌ _ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1238 
ஊர்‌ :  காளியாம்பட்டி ர - இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டூ அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 2 
அரசன்‌ : மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ :  நத்தமேட்டின்‌ கிழக்குப்‌ பக்கத்தில்‌ அம்மன்‌ கோயில்‌ அருகில்‌ தனிக்கல்லில்‌ 


கல்வெட்டு பொறிக்கப்பட்டூள்ளது. 


குறிப்புரை : மேல்வள்ளுவப்பாடி நாட்டிலுள்ள கண்டாற்றூர்‌ ஸ்ரீகரணத்தார்‌ வசம்‌ 
. ஒப்படைக்கப்பட்டு ஸ்ரீகரணநல்லூர்‌ என்று பெயர்‌ மாற்றம்‌ செய்யப்பட்டது 
க பற்றி இக்கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. 
கல்வெட்டு. : 
1. ஷஷிய்ீ 
திருபுவன 
. சக்கரவத்‌ 
திகள்‌ ஸீஜரா 
. சராச தேவற்‌ 
. கு யாண்டு 
௨௰௨ வது 
மேஷ நாய 
ற்று பூர்வப 
. க்ஷத்து 
. ஜஹுூவ தியை 


ம்‌. ஐ... ௬ ஐ. ஸடஸ்‌ 


ந்‌ மம்‌... ம்‌ 
N= 


யும்‌ சனி 


148 


18. 
19. 
20. 
21. 
22. 
23. 
24. 

25 
26. 
27. 
28. 


. க்‌ கிழ 
14. 
15. 
16. 
17 


மையும்‌ பெற்ற நாள்‌ 


மேல்வள்‌ 
ளுவப்பா 
டி னாட்டு 
ண்டாற்றூ 
ர்‌ இற்றை 
ள்‌ முதல்‌ 
கரணத்‌ 
தார்‌ ர 
க்ஷை இ 
ற்றை நா 
ள்‌ முதல்‌ 
இவ்வூர்‌ 
ம்ரீகரண 
நல்லூர்‌ 


நா 


149 


த.நா.அ.தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 14/2004 


மாவட்டம்‌ :  திருச்சிராப்பள்ளி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : தொட்டியம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி.10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  நாகையநல்லூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ 
இடம்‌ :  நாகையநல்லூர்‌ கண்மாய்க்‌ கரையில்‌ தனிக்‌ கல்லில்‌ உள்ளது. 


குறிப்புரை : கல்லின்‌ மேற்புறம்‌ கல்வெட்டும்‌, அதற்குக்கீழ்‌ சேணத்துடன்‌ கூடிய குதிரை, 
அங்குசம்‌ சங்கு, அரிவாள்‌, சுருள்கத்தி, வாள்‌, அம்பு, வில்‌, குறுவாள்‌ 
போன்ற ஆயதங்களும்‌ புடைப்புச்‌ சிற்பங்களாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 
இவ்வணிகக்குழுக்‌ கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதி சிதைந்துள்ளது. 


2. கொற்றவன்‌ கோ 
3. முந்நூற்றுவரு 

4. க்கு மூத்தாரோம்‌ 
5. மக்களொம்‌ ஜம்‌ 
6. பெருங்குழுவுக்கு 


7. செங்க .... 


150 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 37/2005 


மாவட்டம்‌ : திண்டுக்கல்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ :  வேடச்சந்தூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  தொட்டணம்பட்டி இந்தியக்‌ கல்வெட்டு 


ஆண்டு அறிக்கை 


மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ 
இடம்‌ : கண்மாயின்‌ வடமேற்கு மூலையில்‌ காணப்படும்‌ சிறிய பாறை. 


குறிப்புரை : ஐந்நூற்றுவரில்‌ தலைமையானவராக விளங்கிய வீரசேகரர்‌ பெயரால்‌ 
ரீபெரும்பள்ளிப்‌ பெருங்குளம்‌ வெட்டுவிக்கப்பட்டதாகக்‌ கல்வெட்டு 
குறிப்பிடுகின்றது. தற்போது கண்மாய்‌ அருகிலுள்ள ஊர்‌ பெரும்புள்ளி என்றும்‌, 
கண்மாய்‌ வல்லக்‌ கொண்டான்‌ சமுத்திரம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகின்றது. 
இக்கல்வெட்டு உள்ள கண்மாய்‌ தற்போது தொட்டணம்பட்டி, நல்லமனார்க்‌ 
கோட்டை, பெரும்புள்ளி, பழைய கரட்டூப்பட்டி, புதிய கரட்டூப்பட்டி ஆகிய 
ஊர்களுக்குச்‌ சொந்தமானதாகும்‌. 

கல்வெட்டு 


1. ஸ்ரீபெரும்பள்ளிப்‌ பெருங்குளந்‌ தலை 


2. யார்‌ ஐந்நூற்றுவர்‌ வீரசேகரர்‌ பேர்‌ 


151 


த.நா.௮.தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு: 
அரசன்‌ 

. இடம்‌ 


குறிப்புரை 


கல்வெட்டு 


திண்டுக்கல்‌ 
வேடச்சந்தூர்‌ 


பழையக்கரட்டுப்பட்டி 


தமிழ்‌ 


: வட்டெழுத்து, தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டூ 
வரலாற்று ஆண்டூ 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்கல்வெட்டு 
எண்‌ 


38/2005 


கி.பி.9-ஆம்நூற்றாண்டு 


கன்னிமார்கோயில்‌ தென்புறத்‌ தோட்டத்திலுள்ள நடுகல்‌ 


பலகைக்‌ கல்லில்‌ புடைப்புச்சிற்பமாகப்‌ பொறிக்கப்பட்டூள்ள வீரனின்‌ இடதுபுறம்‌ 
கல்வெட்டு பொறிக்கப்பட்டூுள்ளது. மதுராந்தகப்‌ பள்ளிவேளான்‌ என்ற வீரன்‌ 
மரீ அரையரை பள்ளிநாட்டு உட்பகுதி வரை துரத்திச்‌ சென்று போரிடூகையில்‌ 
இறந்து பட்டான்‌ என்று கல்வெட்டு பொறிக்கப்பட்டூள்ளது. பள்ளிநாடூ என்பது 


அருகிலுள்ள பெரும்பள்ளியாக இருக்க வாய்ப்புள்ளது. 


1. மீ ௮ரையரை த 


93. ஐ. ஆ ஜு 


(ஸ்ளி தொறுத்தி 
. னான்‌ ம்துரா 
ந்ந்தகப்‌ பள்‌ 

ளி வேளான்‌ ப 
ள்ளி நாட்டூள்‌ 

. ளா போகயிளப்‌ 


பட்டான்‌ 


152 


திருநெல்வேலி மாவட்டம்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 220/2005 
மாவட்டம்‌ திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 5௩1 
வட்டம்‌ பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1222 
ஊர்‌ மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை : இல்லை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
அரசன்‌ முதலாம்‌ மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ திருவக்னீஸ்வரமுடையார்‌ மஹாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : செய்துங்க நல்லூர்‌ நாராயணன்‌ என்பவன்‌ அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ 
இரண்டு சந்தியாதீபத்திற்காக 16 ஆடூகள்‌ தானம்‌ வழங்கியதைத்‌ 
தெரிவிக்கிறது. 

கல்வெட்டு 

1. ஷஹஹிஸ்ரீ கோமாறவன்‌ மறான திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ 

2. (சொணாடு கொண்டருளிய சுந்தரபாண்டிய தேவற் 

3. கு யாண்டூ அஞ்சாவதின்‌ னெதிராமாண்டு ஆவணி (ம) 

4. ஈதம்‌ கீள்கழக்‌ கூற்றத்து பிரமதேயம்‌ சீவல்லபம 

5. ங்கலத்து சேஞலூர்‌ நாராயணன்‌ சேது பெந்தன 

6. மேல்‌ பிடாகை சாத்தனூர்‌ நத்த(த்‌)து நாயனார்‌ திரு 

7. வக்கிசுவரம்‌ உடையார்க்கு சந்தியாதீபம்‌ யிரண்டும்‌(பே) 

8. ராடு பதினாறு சாவாமூவாப்‌ பேராடூ இக்கோயிலில்‌ 

9. நாள்‌ முப்பது வட்டத்துள்ள சிவப்பிராணர்கைக்‌ 


10. 


கொண்டமைக்கு ஹுஃஹு 


153 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 221/2005 


மாவட்டம்‌ : . திருநெல்வேலி அட்சி ஆண்டு . . . : 5-1 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1222 
ஊர்‌ :  மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

- ஆண்டு அறிக்கை : இல்லை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 2 

எண்‌ 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ 
"சுந்தரபாண்டியன்‌ 

இடம்‌ : அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ ஏழாவது ஆட்சியாண்டில்‌ கணக்கன்‌ 


உய்யவந்த தேவன்‌ என்பவன்‌ திருவாதிசுவரமுடையார்க்கு 2 அச்சு தானமாகக்‌ 
குடூத்ததைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு 


[௮ 


ஷஹி கதக்‌ னதி .... 

. வத்திகள்‌ சோணாடு கொண்டருளிய சுந்தரபா(ண்‌) 

டிய தேவற்கு யாண்டு ௬ வதிந்‌ எதிராமாண்‌ 

டூ கீழ்‌ களக்கூற்றத்து பிரமதேசம்‌ ஸ்ரீவல்‌(லப)மங்‌ 

கலத்து மேல்‌ பிடாகை திருச்சாத்தநூர்‌ நத்த(த்து உடை 
யார்‌ திருவாதிசுவர முடையார்க்கு கருணகத்துக்கீழ்‌ கணக்‌ 
கரில்‌ உய்யவந்தான்‌ தேவனேந்யிந்‌ . . . 

த்த (விளக்கு) இரண்டுக்கும்‌ குடுத்த அச்சு ௧ 

சிற்‌. . . 


ஓ... ஐ ரூ. ஐ 


154 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 222/2005 
மாவட்டம்‌ திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பாளையங்கோட்டை வரலாற்று 'ஆண்டூ : கொல்லம்‌ 699 
கி.பி.1524 
ஊர்‌ மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு : 3 வ.எண்‌ 265 
எண்‌ 
அரசன்‌ 
இடம்‌ அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : மலைமண்டலத்து பனையன்‌ விக்கிரமன்‌ பிரதோச பூசைக்கும்‌ 
திருப்பலிக்குமாகபண்டாரத்தில்‌ 220 பணம்‌ தானமாகக்‌ கொடுத்தான்‌. விளக்கு 
ஐந்தும்‌ அவை எரிவதற்காகத்‌ தானம்‌ கொடுத்த செய்தியை கூறுகிறது. 
இத்தானம்‌ கொண்டு மாதத்தில்‌ இரண்டு பிரதோசத்திற்கு சீரீபலி 
நடத்திக்கொள்ள வேண்டும்‌ எனக்‌ குறிப்பிடுகிறது. 
கல்வெட்டு 
1. ஸபுபலது கொல்லம்‌ ௬௱க௯௰ 
2. ௯ ஹு மார்கழி மாசம்‌ ய௯ல பூறு 
3. வ (ஹஹ ...து வியாழ வாச்சையு 
4. ஒபரியும்‌ அச்சுவதியு சித்த 
5. யோக . து நாள்‌ கீழ்‌ களக்‌ ௯ 
6. ற்றத்து (ஸ்ர) வலலமங்‌(கல)த்து சாதனூர்‌ ந 
7. த்‌ தத்து (உடையார்‌ திருவக்கினீ 
8. (ரமுடைய நாயனார்க்கு) மலை மண்ட 
9. லத்து பனையறை பண்டாரம்‌ பனையன்‌ 


10. விக்கிரமன்‌ நாகன்‌ பிறதோழ பூசைக்கு(ம்‌) பெலி 


155 


12. 
13. 


14. 
15. 
16. 
17. 
18. 


க்கு சீ பண்டாரத்தில்‌ குடுத்த ப- உ௱உ௰ இப்பண 
ம்‌ இருநூற்று இருபது இதில்‌ உபையங்‌ கொ 
௫ மாதம்‌ இரண்டு டப சீபெலி நடத்தி சொன்னானாம்‌ ரு சந்தியா 


தீபத்துக்கு 


பத்தரை இடையில்‌ வார்ப்பித்து குடுத்த 
கொடி விளக்கு அஞ்சு இதுக்கு மாதம்‌ ஒன்‌ 
றுக்கு எண்ணை (உரி) ஆக (மூன்று பங்கா 


ளர்‌ முறைக்கும்‌ திருவிளக்கெண்ணைரு) 


டத்த(வும்‌) 


156 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 223/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 3*5 
A 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : தி.பி. 12-ம்‌ 
்‌ நூற்றாண்டு 

ஊர்‌ :  மேஸஹத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : இல்லை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 5 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 3 
அரசன : . குலசேகரன்‌ 
இடம்‌ :  அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : மலைமண்டலத்து சிறைக்கரை சிரிதரன்‌ தாமோதரன்‌ ஒரு நொந்தா விளக்கு 
எரிவதற்காக 61 ஆடுகள்‌ தானமாக வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு: 


1. ஸொத்திஸிரி ஸ்ரீ குலசேகர தெவற்கு 

2. யாண்டு ௩ வதின்‌ எதிர்‌ ஜயா மாண்டு கீள்க . 

3. ழக்‌ கூற்றத்து பிர2தேயம்‌ ஸ்ரீ வல்லபமங்க 

4. லத்து மேல்‌ பிடாகை திருச்சாத்தனூரூ 

5. டயார்‌ திருவக்கியீசரமுடையார்க்கு மலைம 

6. ண்டலத்து சிறைக்கரைச்சீதரன்‌ தாமோதிர 

7. ன்‌ வைச்ச திருநந்தா விளக்கு க ஒன்றுக்கு விட்‌ 
8. ட ஆடு அறுபத்தொன்று இது சந்திராதித்தவற்‌ செ 


157 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 224/2005 


மாவட்டம்‌ ee திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 35 
வட்டம்‌ ௬ இ பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 12-ஆம்‌ 
நூற்றாண்டு 

ஊர்‌ :  மேஸுத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : இல்லை 
மொழி . : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ $ 5 
அரசன்‌ : குலசேகரன்‌ 
இடம்‌ :  அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : திருவக்கினீசுரமுடையார்க்கு பகவதியான்‌ சேரமான்‌ தோழன்‌ வழங்கிய 
தானத்தைக்‌ கூறுகிறது. 


கல்வெட்டு: 


1. ஹஹிஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ரீகுலசேகர தேவ 
ற்கு யாண்டு ௩ வதினெதிர்‌ ஐயாமாண்டு கீழ்க்‌ களக்கூ 
ற்றத்து வய,2 தேயம்‌ ரீவலமங்கலத்து மேல்பிடாகை 

. த்திருச்சாத்தனூருடையார்‌ திருவக்கீசரமுடையார்க்கு இவூரிரு 
க்கும்‌ வியாபாரி சந்திவீரக்குடையான்‌ கடம்பன்‌ பகவ 


. தியான்‌ சேரமான்‌ தோழன்‌ னேன்‌ சந்திராத்த(ரம) 


3. ஐ த ட 


(கல்‌ செல்வதாக உடை ............. . 


158 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 225/2005 . 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 13 
நூற்றாண்டு 

ஊர்‌ :  மேஸத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : இல்லை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு : ட. ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 6 
அரசன்‌ ப்‌ 
இடம்‌ : அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : மஹாமண்டபம்‌ திருநிலை கட்டப்பட்ட செய்தியைத்‌ தருகிறது. தில்லைநாயகன்‌ 
வாக்கிசன்‌ இத்திருநிலையைச்‌ செய்வித்தான்‌. 


கல்வெட்டு: 


. ஷஹிஸ்ரீ இத்திரு மண்ட 
2. பத்துத்‌ திருநிலை செ 
3. ய்‌ வித்தார்‌ கீழ்‌ வெ 

4. ம்ப நாட்டுத்‌ திருநெல்‌ 
5, வேலி உடையார்‌ பந்சிலரா 
6. ண்டார்களில்‌ தில்லை நாய 
7 


. கன்‌ வாக்கீசன்‌ செய்தான்‌ 


159 


த.நா.௮. தொல்லியல்‌ . துறை : தொட்ர்‌?- எண்‌: : 226/2005. 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி: ஆண்டு: 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை - வரலாற்று ஆண்டு : - 
ஊர்‌ :  மேலநத்தம்‌ இந்தியக்‌. கல்வெட்டு 
த்‌ ஆண்டு. அறிக்கை : இல்லை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு . 
எழுத்து : வட்டம்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌. கல்வெட்டு 

எண்‌ பட்ட அதீர்‌ 
அரசன்‌ 
சீ 
இடம்‌ : மஹாமண்டபம்‌ படி. 


குறிப்புரை: : கல்வெட்டு. முற்றுப்‌. ப்றனில்ல்ல்‌: கண்டன்‌: கோதை. வீர்பாண்டியபுரம்‌ என்று 
பெயர்கள்‌: இடம்‌ பெற்றுள்ளன: 


கல்வெட்டு 

நல மோர்‌ இடு லியா 08 
2.. இத. னெதிர்‌: அஞ்சு: இ(வா)ண்டு: கீழ்‌. களக்‌: 
3. கூற்றத்து. வஹ....ம்‌. 
4.. ப. மங்கலத்து: தென்பிடாகை: (இருந்து) 
5. ச்சி: கண்டங்‌: கோதை: தீப. . ' 

“6. நாட்டு: வீர்பாண்டியபுரத்து . . 
7. சேவகன்‌: சோலை. ஆகங்கு(ர௬)கையூர்‌: (சோழ) 
8:. வினோ: . .ல்‌. அட்டின. . .மை: லில்‌ 
9. கூற்ற 


160 . 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 227/2005 
மாவட்டம்‌ திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 9+3 
வட்டம்‌ பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி.1202 
ஊர்‌ மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை இல்லை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பாண்டியர்‌ ஊர்க்கல்வெட்டு. 
எண்‌ : 8 
அரசன்‌ சடையவர்மன்‌ குலசேகரன்‌ 
இடம்‌ அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை அழகர்‌ -உய்யவந்தாள்‌ திருவக்னீசுவரமுடையார்க்கு ஒரு சந்தியா தீபம்‌ 
எரிப்பதற்கு 12 ஆடுகள்‌ தானமாக வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 
கல்வெட்டு 


1. 


. ண்டு ௯ தாவதின்‌ எதிர்‌ மூவாமாண்டூ கீழ்‌ கழக்கூற்றத்து 


ஹஹிஸ்ரீ கோச்சடைய பன்மரான கி,ஜு ன சக்ரவத்திகள்‌ ரீகுலசேகர 
தேவற்கு (யா) 

உ, வஷதேயம்‌ 
ஸ்ரீவல்லம 


- ஙிகலத்துத்‌ திருச்சாத்தனூ(௬)டையார்‌ திரு அக்கீ ரமுடையாற்கு கீழ்வெம்ப 


நாட்‌ 


. டூத்‌ திருநெல்வேலியிலிரு(க்‌)கும்‌ அழகர்‌ உய்யவந்தாள்‌ வை(த்த) சந்தியா 


தீபம்‌ க றுக்கு 


. யிட்ட ஆடு ௨ இவ்வாடூ பன்னிரண்டும்‌ சஷிராதித்தவற்‌ செல்வதாக விட்டேன்‌ 


. அழகன்‌ உய்யவந்தாளே(ன்‌) உடையார்‌ திருவக்கீயற ரமுடையார்க்கு 


161 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை ்‌ தொடர்‌ எண்‌ : 228/2005 


ட்ப 


மாவட்டம்‌ ' : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு பட த 


வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 1193 
ஊர்‌ :  மேஸுத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : இல்லை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பாண்டியர்‌ 'ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 9 

அரசன்‌ : : சடையவர்மன்‌ குலசேகரன்‌ 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது. கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. 


கல்வெட்டு 
1. து மினங்‌ கனகாசனத்து வீற்றிருப்ப 
F கிரி க. . த வெமுகடல்‌ லெழு பொழி வெண்குை 
. ட நிழற்ச்‌ செங்கோல்‌ நடப்ப கொடூங்கலி 
. நடுங்கி நெடும்பிலத்தொளிய வில்லவர்‌ ௦ 
. சம்பியர்‌ விராடவர்‌ பல்லவர்‌ திறை கொ 
. டூ முறை முறை பணிய இரு நேமி மூவடி 
. ஒரு நேமி பொங்க இன்னமு தாகியலி 
சை நாடக மன்னவர்‌ மணிமுடி வீரஸிசஹா 
. ஸனத்து வீற்றிருந்தருளிய ரர கோ)ச்சை 
. டய பன்மரான திவ வன சக்கரவற்(த்தி)கள்‌ ஸ்ரீ 
. குலை சேகர தேவற்கு ௩ வது முன்றாவது ந 
12. ஈள்‌ இரண்டாயிரத்து (முப்ப)தின்‌ 
(கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை) 


0 3. ௬ ௫, அத டல 


க்‌. ஷ்‌ 
ட மு 


162 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 


எழுத்து 


அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 229/2005 
திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : தி.பி.13-ம்‌ 
நூற்றாண்டு 
மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
பிற்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


எண்‌ : 10 


அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. மன்னன்‌ மதுரைக்‌ கோயில்‌ பள்ளிக்கூடத்து 


பள்ளிப்பீடத்து காலிங்க ராயனில்‌ வீற்றிருந்தபோது அக்கினீசுவரமுடையார்‌ 
கோயில்‌ சீகாரியம்‌ வேண்டிக்‌ கொண்டதற்கிணங்க தானம்‌ வழங்கிய 
செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு 


. துரொதைய வளநாட்டு மாடக்குழ 

. க்கீழ்‌ மதுரைக்‌ கோயில்‌ பள்ளியறைப்‌ பள்ளிக்‌ 

. கூடத்து பள்ளிப்பீடத்து காலிங்கராயனில்‌ எழுந்தருளி இருந்‌ 
. து கீழ்க்களக்கூற்றத்து சீவல்லமங்கலத்து மேல்‌ பிட) 

. கை சாத்தனூர்‌ திருவக்கினீறு ரமுடையார்‌ கோயிலில்‌ சீக 


ரரியம்‌ பிள்ளைத்‌ தேவனும்‌ தேவகன்மியுஞ்‌ செ 


. ய்யத்‌ திருவாய்‌ மொழிந்தருளினபடி இக்கோயி 
. லில்‌ கீழ்வெம்ப நாட்டுத்‌ திருநெல்வேலி சுந்தரபண்‌ 


. ன்ணுக்கரில்‌ பெற்றான்‌ பெரிய தேவன்‌ 


163 


ஐ 3 ஐ & ஐ 


தொடர்‌ எண்‌ .: 230/2005 


அட்சி ஆண்டு அ்வட்ய0 rr 


வரலாற்று ஆண்டு :: கி.பி.1236 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


்‌ முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு. 
எண்‌ : 11 


அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


த.நா.௮. தொல்லியல்‌, துறை 
மாவட்டம்‌ : திருநெல்வேலி - 
வட்டம்‌ . பாளையங்கோட்டை 
ஊர்‌ * மேலநத்தம்‌ 
மொழி . ப தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
க்‌ பாண்டியர்‌ 
அரசன்‌ முதலாம்‌ மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 

. இடம்‌ 
குறிப்புரை - 

தட தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு 


. குரில்‌. நாச்சியாரகப்‌ பரிவாரத்து 


_ பெற்றான்‌ உடையாழ்வியேன்‌ என்பவன்‌ விளக்குகள்‌ தானமாகக்‌ குடூத்த 
செய்தியைத்‌ தருகிறது. யா தீபத்திற்காக எட்டு 'ஆடூகள்‌. வழங்கியதைத்‌ 


. சோணாடு வழங்கியருளிய ஸ்ரீ ஹுந்தரபாண்டி 
. ஓடிய தேவற்கு யாண்டு ௨௰ வது ஆடி மாஸம்‌ கீழ்கள 
. க்கூற்றத்துச்‌ சாத்தனூர்‌ உடையார்‌ திருவ(மி பா,) மு 


. டையார்க்கு -குலமாணிக்கபுரமான : (அ)ளகைமான 


ற்றான்‌ உடையாழ்வியேன்‌) இன்னாயனாற்கு (சந்தியா . ப்‌ 
(திபத்துக்கு விட்ட ஆடு ௮: ம்‌ நிலை விளக்கு க ம்‌ சந்‌ . திராதித்த 


வற்‌ செல்‌ வதானமைக்கு 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு. 
எண்‌ 


231/2005 


13+ 14 


கி.பி.13-ம்‌ 
நூற்றாண்டு 


இல்லை 


அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 

மாவட்டம்‌ திருநெல்வேலி 

வட்டம்‌ பாளையங்கோட்டை 

ஊர்‌ மேலநத்தம்‌ 

மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு பாண்டியர்‌ 

அரசன்‌ சடையவர்மன்‌ 
குலசேகரன்‌ 

இடம்‌ 

குறிப்புரை 

கல்வெட்டு 


1. ஹஹிஸ்ரீ கோற்சடைய பன்மரான :திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ ரீகுலசேகர 
னெதிர்‌ ய௰௪ (ம்‌) கீழ்க 


தேவர்க்கு யாண்டு ய௩ 


நத்தத்து உடையார்‌ திருவக்கீசுவரமுடையனா 


மதுரை -காமக்கோட்டப்‌ பெருந்தெருவைச்‌ சேர்ந்த கைக்கோளர்‌ பெருமாள்‌ 
தேவன்‌ திருவக்னீசுவுரமுடையார்‌ கோயிலில்‌ குன்றமெறிந்த பிள்ளையாரை 
எழுந்தருளிவித்துள்ளான்‌ மேலும்‌ அவ்விறைவனுக்கு அமுதுபடிக்கும்‌ 
கறியமுதுக்கும்‌ சந்தியா தீபத்துக்கும்‌ 7/2 அச்சுதானம்‌ வழங்கியுள்ளான்‌ 


௨ எக்‌ கூற்றத்து ௨_2கெற ஸ்ரிவல்லலமங்கலத்து மெல்‌ பிடாகை சாத்தனூர்‌ 


. யணர்‌ கோயில்‌ சிவய, ஹ(ணரோம்‌) மாடக்கு(ஸ)க்‌ கீழ்‌ மதுரைத்‌ திருக்காமக்‌ 


கோட்டப்‌ பெருந்தெருவில்‌ கைக்கோளரில்‌ பெருமான்‌ தேவரின்னா 


சந்தியா தீ 


165 


டயனார்‌ கோயிலிலெழுந்தருளிவித்த(குன்‌(ற)(மெறிஞ்ச பிள்ளையாற்கு 
அழுதுபடிக்கு நறாள்‌ ஒன்றுக்கு அரிசி யிரு நாழியாக வுங்‌ கறியமுதுக்குஞ்‌ 


5. பம்‌ க க்கும்‌ பொன்கொடு பொலிவூட்டாக இப்பெருமான்‌ தேவர்‌ 
பக்கலிவ்வாட்டை வை(காசி மாதத்து ௨ ந்தியதி முதல்‌ கைக்‌ கொண்ட 
வ 


6. ச்சு எ இ இவ்வச்சு ஏழரையுங்கைக்‌ கொண்டு (இவச்சினுலையித்தாலே 
யிவ்வமுதுபடியிருநாழியு-மிக்கறி 


7. யமுதுமிச்‌ சந்தியா தீபமுஞ்‌ சந்திராதித்த வல்ந(டவ(ய)ல்‌ குடங்‌ கொண்டு 
கோயிற்‌ புகுவா. . . . . . .. கண்காணிப்பிலே 


8. ய செலுத்துவோ மானமைக்கு 


166 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 232/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு : 7 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1223 
ஊர்‌ : மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை : இல்லை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு - 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 13 வ.எண்‌. 275 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ :  அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : நாலுதிக்கும்‌ வென்ற பெருமாள்‌ திருவக்னீஸ்‌ வரமுடையார்க்கு 
திருச்சென்னடைப்‌ புறமாக அரிசி வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு: 


1. ரீகோமாறபன்மரான திரிபுவன (சக்கர)வர்த்திகள்‌(சே) 

. எணாடு வழங்கி அருளிய சுந்தரபாண்டிய/தெவற்கு யாண்‌ 

. ௫ எவது முதல்‌ கீழ்‌ வெம்ப நாட்டுத்‌ திருநெல்வேலியில்‌ 

. தேவபுத்திரரில்‌ பெற்றான்‌ நாலுதிக்கும்‌ வென்ற பெருமானே ன்‌) 


. பிராமணரைத்‌ தவிரப்‌ பண்டாரத்திலே (இவ்வூர்கூலி) கலத்துக்‌ 
- கு ஐஞ்ஞாழி நெல்யிட்டூ குத்திருத்தொண்‌-றக-சந்திராதித்தவ 


2 
3 
4 
த. உடையார்‌ திருவற்கிய்சரமுடையார்க்கு (திருச்‌ சென்னடை அரிசி சிவ 
6 
7 
8. (ரை) அளக்க பண்ணுக 


167 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : .233/2005 


திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு i 
பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 1223 
மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : இல்லை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ஓ 
தமிழ்‌ 
பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 14 


முதலாம்‌ மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 


அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ வடக்கு மஹாமண்டபம்‌. 


குறிப்புரை : கல்வெட்டு சிதைந்துள்ளது. முழுமை பெறவில்லை. :திருவக்கினீசுவரமுடையார்‌ 


கோயிலுக்குத்‌ திருப்பணி நெல்லுச்‌ செலவிற்காக அறுபதுகல நெல்லுக்காக 
பிரியதேவன்‌ நிலம்‌ தானமாக வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. நிலத்தின்‌ 
எல்லைகள்‌ தரப்பட்டுள்ளன. 


கல்வெட்டு: 


பவம்‌. 


மி 93 ௭ டே. இடம 


ன OoO_— 
4 ல 


. கோமாற பன்மரான திரிபுவனசக்கர -வ(ருத்திகள்‌ சோணா 


. டூ வழங்கியருளிய சுந்தரபாண்டிய .தேவற்கு யாண்டு ௭ 


வது முதல்‌ உடையார்‌ திருவக்கியீசுரமுடையார்க்கு திருப்பணி நெல்‌ 


. (லுக்க) செலவாக: சேதுங்க . . நாராயணனுக்கும்‌ பிரியதேவனு(வை) 


ச்ச . . க்கு . . . . கின நிலமுக்‌ . . . . க்கு நிலம்‌ மாகவும்‌ 


ம்‌ கோயிலுக்கு வடக்கு செய்யில்‌ (மேற்க்‌) 


. க டைய நிலம்‌ அரை மாவும்‌ யிதில்‌ (ந்த) (செய்யில்‌ 


. கிழக்கடைய நிலம்‌ அரை மாவும்‌ ஆக நிலம்‌ . . 


(நா)ல்க்‌ (கால்லுள்‌) -வுள்‌ 


யிந்த நெல்லு அறுபதின்‌ கலமும்‌ (விட்ட) காலை (பள்‌) 


. டய (நெல்கொண்டு. 


168 


தொடர்‌ எண்‌ 234/2005 
ஆட்சி ஆண்டு 7 
வரலாற்று ஆண்டு கி.பி. 1223 
இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டூ அறிக்கை இல்லை 
முன்‌ பதிப்பு 

ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 5 15 


அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌ 


பெருமாள்‌ திருமடத்து உத்திரதேவன்‌ என்பான்‌ ஆடல்வல்லானை 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ திருநெல்வேலி 
வட்டம்‌ பாளையங்கோட்டை 
ஊர்‌ மேலநத்தம்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பாண்டியன்‌ 
அரசன்‌ முதலாம்‌ மாறவர்மன்‌ 

சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை 

எழுந்தருளிவித்ததைத்‌ தெரிவிக்கிறது. 

கல்வெட்டு: 


1. 


As 


. (வல்லான்‌) 


கோமாற பன்மரான திரிபுவன சக்கிரவத்திகள்‌ சோ 


ணாடூ வழங்கியருளிய சுந்தரபாண்டிய தேவற்கியாண்டு எ வ 


. து உடையார்‌ திருவக்கியீசுரமுடையார்‌ கோயி(லில்‌) பெருமாள்‌ .திரு 


. மடத்து கும்பிட்டிருக்கும்‌ திருத்தொண்டரில்‌ உத்திரதேவன்‌ நாயனார்‌ 


. ஸ்டில்‌ முரியும்‌ பெருமாள்‌ எங்களளூறைசி எழுந்தருளு விச்சஆட 


கூடச்சேரியான்பிரி 


ல்‌ கொண்ட நில 


. த்து குலைசேகரபட்டனுள்ளிட்டாரும்‌ அம்ணாபட்ட(ர௬)ள்ளிட்டாரும்‌ 


விற்ற நிலமாவது சி மாத வாய்க்காலுக்கு மேற்கு . . . 


169 


த.நா.௮. தொல்லியல்‌ . துறை தொடர்‌ எண்‌ : 235/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
ட ர ப கப பா த முட சத்து 00000 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு 5! பி, 13ம்‌ 
நூற்றாண்டு 

ஊர :  மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : இல்லை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு : பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 16° 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ 

சுந்தரபாண்டியன்‌ 

இடம்‌ :  அக்னீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ மேற்கு அதிட்டானம்‌ முப்பட்டைக்‌ குமுதம்‌ 


குறிப்புரை : சிதைந்த கல்வெட்டு திருநாள்‌ நடைபெற அறுபது கல நெல்லிற்காக, நிலம்‌ 
தானமாக வழங்கப்பட்ட செய்தியைத்‌ தருகிறது. நிலத்தின்‌ அளவும்‌ 
எல்லைகளும்‌ தரப்பட்டுள்ளன. விளக்கு எரிவதற்காக மூன்று நாழி எண்ணெய்‌ 
வழங்கப்பட்டதையும்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு 
1. ஹஷிஸ்ரீ கோ மாற பன்மரான திரிபுவனச்சக்கரவத்தி ஸ்ரீ . . . கொண்டூம 


சோணாடு கொண்டு முடி கொண்ட சோழபுரத்து வீரா அ(லி)ஷேகம்‌ பண்ணி 
அருளிய ஸ்ரீ ஸாகற பாண்டியதேவற்கு கீழ்க்‌ களக்‌ கூற்றத்து . . ...... 


2. . . ரர்‌ கோயில்‌. . .............. முதல்‌. . லில்‌ ன்னார்‌. . . 

. வகைக்கு. . ............ ஞ்‌ செய்தருளிய திருமுகப்படி 

ல வர அம்மு 6 ளமையில்‌ . . . . . திருநாள்‌ மூன்றுக்கு நெல்லு அறுபதின்‌ 
கலத்துக்காக 

3. க குடூத்த நிலம்‌. . . . . வாய்க்காலுக்கு மேற்கு பதின்னொன்றாங்‌ கால்மேல 


170 


கண்ணாறு நாராசத்துக்கு வடக்கு மூன்றாஞ்‌ செய்‌ நிலம்‌ அரை மாவும்‌ 
நூராசத்துக்கும்‌ வடக்கும்‌. . ......... கண்ணாற்று ஏழாங்கால்‌ மேலவரம்புக்கு 
மேற்கு நாலாஞ்‌ செய்யிலும்‌ அஞ்சாஞ்‌ செய்யிலும்‌ கிழக்கடைய நிலம்‌ 


4. காணி யரைக்‌ காணியும்‌ ஆக நிலம்‌ முக்காணியும்‌ ஆக நிலம்‌ முக்காணி 
யரைக்‌ காணியும்‌ திருநாடகம்‌ . . . . பிள்ளையூரர்‌ ஆடி பெருமாள்‌. . 
தத்‌ வித்தருளிய திருமுகப்படியே பெருமாளும்‌. . . . . தமைக்கும்‌ . . 
துவற்‌ செலவதாகவும்‌ (மகர) விளக்கு இரண்டும்‌ எண்ணை முன்னாழியும்‌ 
குடுப்போமாகவும்‌ இப்ப 


5. டி கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ இக்கோயிலில்‌ ரீவருண சிம்‌. . . ரோம்‌ 


171 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌: :. 236/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு. 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று. ஆண்டு: : கியி.18-ம்‌ 
க. நூற்றாண்டு 

ஊர்‌ . :  மேலநத்தம்‌ இந்தியக்‌. கல்வெட்டு. 

ஆண்டு: அறிக்கை. : இல்லை 
மொழி : தமிழ்‌ | முன்‌ பதிப்பு : 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு உடல, ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ 3. 17 
அரசன்‌ தத 
இடம்‌ : அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ கிழக்குத்‌. தூண்‌. 


குறிப்புரை : திருப்பாட்டும்‌ திருமாலையும்‌ சுந்தரப்‌. பெருமாள்‌ நயினார்‌. தானமாகக்‌ கொடுத்த 
செய்தித்‌ தரப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


. திருப்பாட்டூடி 
..திருமாலையுடி 

. கண்காணியு(9) 
தவணை முதல்‌ 
. யன்‌ பேரன்‌ 

- சுந்தரப்‌. ளூ 


. எ நயினான்‌ 


௦:33 ஓ கூ. படுவ 


. ஸலூபொவை 


ளுள ஈ பெருமாள்‌ என்று வாசிக்க: வேண்டும்‌. 


172 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 237/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 5 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கி.பி. 12-ம்‌ 
நூற்றாண்டு 

ஊர்‌ :  மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ஆண்டு அறிக்கை : இல்லை 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
அரசு : பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 

எண்‌ : 18 
அரசன்‌ :  வல்லபதேவன்‌ 
இடம்‌ :  அக்னீசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ உட்புறம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : முற்றுப்பெறாத கல்வெட்டு. 

கல்வெட்டு 
1 திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸரீவல்லவ ௦ 
2. தவற்கு யாண்டு பத்தாவது கீள்க்கூற்றத்‌ . 


3: து ஸ்ரீ வல்லபமங்கலத்துத்‌ திருச்சாத்தனூர்ப்பி 


173 


த.நா.௮. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை 


தொல்லியல்‌ - துறை 
திருநெல்வேலி 
பாளையங்கோட்டை 
மேலநத்தம்‌ 
தமிழ்‌ ப 


தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


கோமதி அம்மன்‌ கோயில்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


கல்வெட்டு 


Oo 90 ~~ OO சேய மூ ௮௮ 


[ணப 
மல 


. திரு உள்ள 
. மான படி 

. படைப்ப 

. ணம்‌ பாசி 

. ப்‌) பணமு 
ம்‌ வைத்து 

. முப்பிலே 

. தொழுது பே 
டாதும்‌ படி ந 
- (ட்‌) வித்தது 


174 


238/2005 


கி.பி.13-ம்‌ 
நூற்றாண்டு 


: இல்லை 


19 


படைப்பணமும்‌ பாசிப்பணமும்‌ வழங்கி அடிதொழுத செய்தியைத்‌ தருகிறது. 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 239/2005 . 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு :  கி.பி.13-ம்‌ ல 
நூற்றாண்டு 
ஊர்‌ :  மேஸத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : இல்லை 
மொழி : தமிழ்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ - 20 
அரசன்‌ 
8 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தெற்குப்‌. பகுதி அதிட்டானம்‌ 


குறிப்புரை : திருமண்டபத்திற்கு நிலை தானமாக வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. : 
கல்வெட்டு 


1. ஷஹஹிஸ்ரீ இத்திருமண்டபத்தில்‌ திருநிலை செய்வித்தார்‌ சோழமண்டலத்து 
புத்த அ! 


2. புகலூர்த்‌ தில்லை நாயகன்‌ வாக யாண்டார்‌ 


175 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 'தொடர்‌ எண்‌ : 240/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 35 
வட்டம்‌ : பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு . : கி.பி.12-13-ம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ . :.. மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை : இல்லை 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
அரசு 3. பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 21 
அரசன்‌ : குலசேகரன்‌ 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : வியாபாரி பகவதியான்‌ திருவக்கினீஸ்வரமுடையார்க்கு வழங்கிய தானத்தைக்‌ 
குறிக்கிறது. கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. ' 


கல்வெட்டு: 


1. ஷஹஹிஷஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ரரீகுலசேகர தெ 

. வற்கு யாண்டு ௩வதினெதிர்‌ .ஐயாமாண்டூ கீழ்‌ களக்‌ கூ 
ற்றத்து ஸம தெயம்‌ றீவலமங்கலத்து மேல்பிடாகை 

த்‌ திருச்சாத்தனுரூடையார்‌ திருவக்னீசுரமுடையாற்கு இவூரிரு 
க்கும்‌ வியாபாரி தாளைக்‌ குடையான்‌ கம்பன்‌ பகவ. 


. தியான்‌ சேரமான்‌ தோழன்னென்‌ சந்திராதித்தவர்ப 


தக த இல 


. கல்‌ செல்வதாக உடையார்‌ திருவக்கினீரசுரமுடையார்‌ 


176 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 241/2005 
மாவட்டம்‌ திருநெல்வேலி . ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கொல்லம்‌ 949 
கி.பி.1774 
ஊர்‌ மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை இல்லை 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ முன்‌ பதிப்பு 5 
அரசு ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 22 

அரசன்‌ 
இடம்‌ கோமதி அம்மன்‌ கோயில்‌ வடக்குவாயில்‌ பகுதி. 
குறிப்புரை முத்துத்தாண்டவ கிருட்டிணன்‌ சேவையைத்‌ தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு: 

1. ௬ள௪ம௰ ௯ 

2. ஷ்‌. ஆவணி 

3. 0௩௨ வண 

4. மாலை(தன்‌) 

5. க்குமுத்து 

6. தாண்டவ 

7. கிட்டிணன்‌ 

8. (அடியார்‌ 

9. சதா சேர்‌ 

10. வைட 


177 


த.நா.௮. 'தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :  242/2005 
மாவட்டம்‌ திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு த்‌ / 
வட்டம்‌ : ப்ணாய்ங்ளேோன்‌. - வரலாற்று ஆண்டு : கி.பி. 1275 
4 
ஊர்‌ மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
்‌ ஆண்டு அறிக்கை : . இல்லை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 23 
அரசன்‌ மாறவர்மன்‌ குலசேகரன்‌ 
இடம்‌ கோமதி அம்மன்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : கலியுக பெம்மன்‌ ஈசான தேவன்‌ இக்கோயிலில்‌ நாள்‌ விளக்கு ஒன்று 
. எரிவதற்காக கோயில்‌ சிவப்பிராமணரிடம்‌ ஒன்றரை அச்சு வழங்கியதைத்‌ 
தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு: 
ஷஹிஸ்ரீ திருவாய்க்‌ கேழ்விக்கு மேல்‌ கோமாற வன்மரான: திரிபுவனச்‌ 
௪௯, வத்திகள்‌ ரரீகுலசேகரதேவற்கு யாண்டு ஏழாவது கும்ப நாயிற்று 
௫ ந்தியதியும்‌ வ௫வ_பட்சத்து உ._மகெயும்‌ செவ்வாய்க்கி 
2. ழமையும்‌ பெற்ற (சத)யத்து நாள்‌ கீழ்களக்‌ கூற்றத்துச்‌ சாத்தனூர்‌ நத்தத்து 
உடையார்‌ திருவக்கிறு ... முடைய நாயனார்‌ கோயிலில்‌ கைக்கோளரில்‌ 
சடையன்‌ கலியுகபெம்மானான ஈசான தேவன்‌ இக்கோயில்‌ 
3. லில்‌ திரு......... யாற்கு ஊகறாதிகவல்‌ செல்லக்கடவதாக வைத்த 


திருநாள்‌ விளக்கு ஒன்றுக்கு ஒன்றும்‌ வ௫றாதிகடவத்‌ செல்லக்கடவதாக 
முப்பது வட்டத்து பரி 


4. வ ஸவ_ஹணா்‌ வைத்த அச்சு ஒன்றரையுங்‌ கைக்கொண்டு இத்திருநகா 


விளக்கொன்றும்‌ சஈறாதிகுவல்‌ செல்வதானமைக்கு oye 


178 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 243/2005 , 
மாவட்டம்‌ திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 14 + 1 
வட்டம்‌ பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு கி.பி.1231 
ஊர்‌ மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை இல்லை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 24 
அரசன்‌ மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடபுற அதிட்டானம்‌ முப்பட்டைக்‌ 
குமுதம்‌. 
குறிப்புரை அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ தேவரடியார்க்கு வைகாசித்‌ திருநாளில்‌ இரண்டூ 
நாடகம்‌ நடத்துவதற்காக நாற்பதின்‌ கலம்‌ நெல்‌ வழங்குவதற்காக நிலம்‌ 
வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. நிலத்தின்‌ எல்லைகள்‌ தரப்பட்டுள்ளன. மேலும்‌ 
விளக்கு எரிப்பதற்காக இருநாழி எண்ணை வழங்கிய செய்தியையும்‌ 
தருகிறது. 
கல்வெட்டு 


1. 


. ௫ பதின்‌னா) லாவதின்‌ (எதிராமா)ண்டு 


(ஹஹிஸ்ரீ கோமாற பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌) ஸ்ரீ கொங்காண்டு 
சோணாடு கொண்டு முடிகொண்ட சோழபுரத்து வீரா௮லிஷேம(ம்‌) பண்ணி 
அருளிய ஸுநற பாண்டிய தேவற்குயாண்‌ 


கீழ்களகூற்றத்து 
ய ரமுடைய நாயநார்‌ கோயில்‌ 


திருசாத்தனூர்‌ நத்தத்தில்‌ திருவக்கீ பழ 
தேவரடியாரில்‌ வடிவெடையாள்‌ நாச்சிக்கு. 


. ம்‌ இவள்‌ வற்கத்தார்க்கும்‌ வைகாசித்‌ திருநாளைக்கு ஆடூம்ந்‌ திருநாடகம்‌ 


இரண்டுக்கு நெல்லு நாற்பதின்‌ கலம்‌ இந்நெல்லுக்‌(கு) நீங்கும்‌ நிலம்‌ இந்நாயநார்‌ 


தேவ ...... வை 


179 


4. ரும்‌ சாத்தனூர்‌ நாராசத்துக்குத்‌ தெற்க்கு யிரண்டாங்கால்‌ தென்‌ .கண்ணாறு 
ஏழாங்கால்‌ மேலவரம்புக்கு தெற்கு ஜஞ்சாம்‌ செய்நிலம்‌ காணியும்‌ ஆறாம்‌ 
செய்நிலம்‌ 


5. ம்‌ காணி அரைக்‌ காணியுமாக நிலம்‌ அரைமா அரைக்காணியில்‌ இந்‌ 
நெல்லுக்குப்‌ பங்காக நீங்கும்‌ நிலம்‌ அரைமா முந்திரிகைக்கீழரையும்‌ 
சந்திராகிகவற்க்காணியாக குடுத்து வரிவட்‌ _- 


6. டில்‌ இரண்டும்‌ எண்ணெய்‌ யிருநாழியும்‌ குடுத்து ட்டது இப்படி 
கல்வெட்டி குடுத்தோம்‌ இக்கோயில்‌ 


180 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :  244/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு இ 
வட்டம்‌ : . பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு :  கி.பி.1225 
ஊர்‌ :  மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை : இல்லை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
எழுத்து தமிழ்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ முப்பட்டைக்‌ குமுதம்‌ வடபுறம்‌. 
குறிப்புரை : கோயிலுக்குச்‌ சந்தியாதீபம்‌ எரிப்பதற்காகத்‌ திருச்சிற்றம்பலமுடையான்‌ 


எட்டு ஆடூகள்‌ தானமாக வழங்கியுள்ளான்‌. முப்பது வட்டத்துச்‌ 
சிவப்பிராமணர்கள்‌ இத்தர்மத்தை நிறைவேற்ற பொறுப்பேற்றுக்‌ கொண்டனர்‌. 


கல்வெட்டு 
1. கோமாறவன்மரனனை திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ சோணாடு வழங்கியருளிய 


சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு ௯ பதாவது கீழ்களக்கூற்றம்‌ பிர(ம்‌)தேசம்‌ 
. வல்லப மங்க 


2. லத்து திருக்கு . . ஆதி(ரை) தேவன்‌ திருச்சிற்றம்பல முடையான்னேன்‌ 
உடையார்‌ திருவாகி(ய) சுரமுடைய நாயனார்‌ சந்தியாதீப திருவிளக்குக்கு 
விட்ட ஆடூ£ம்‌ இவாடு எட்டும்‌ முப்‌ 


3. பது வட்டத்து சிவப்பிராமணர்‌ கைக்‌ . . . . . தர நட இதத அட கடல்‌ லாக நத தள்‌ அத்‌ 
. ம்‌ பண்ணுக 


181 


த.நா.௮. 
மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 

மொழி 
எழுத்து 
ஆரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :  245/2005 
திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
பாளையங்கோட்டை ்‌.. வரலாற்று ஆண்டு 
மேலநத்தம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டூ அறிக்கை : 2 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ல 
தமிழ்‌ 


ஊர்‌ கல்வெட்டு 
எண்‌ : %% (1முதல்‌25வரை) 


அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ தெற்கு கருவறை அதிட்டானம்‌. 


குறிப்புரை. : துண்டுக்கல்வெட்டு. சந்தியாதீபம்‌ எரிவதற்காக பதினாறு செம்மறி ஆடு 


தானமாக வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு : 1. 


1. 


... . மான அனகை (புஞ்சை) காவில்‌ (தேவர்‌) கண்டிய தேவர்‌ அகவி 
படியில்‌ அழ 


2. சா . (திபம்‌ இரண்டுக்கு விட்ட செம்மறிஆடு யச௬ு இவ்வாடு பதினாறும்‌ 


க, 


இடம்‌ 


குறிப்புரை 


சாவாமூவாபே 
ஸ ஜிய ஹ(ஜ.௨௰)ம௯ உட ஸ.-௯ ஷாகி வற்‌ செலுவ . 


தனமைக்கு 


க 


அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ கிழக்குவாசல்‌ அருகில்‌ 


துண்டுக்‌ கல்வெட்டு திருநொந்தா விளக்கு வழங்கிய செய்தியைத்‌ 
தருகிறது. 


182 


கல்வெட்டு 
1. . . . னூர்‌ திருவக்கீமுமரமு 


2. . . . டை விளாகத்து இர 
3. . . . விளக்கு செல்ல 
4. . . ளத்திலே அழிவு 
லத்‌ த்‌ ப்பெற வேனுமெ 
6. . . . தவர்‌ திருமடை 
7. . . திரா மாண்டு முத 
8 . . . ரது திருநுந்தா வி 
5 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ தெற்கு கருவறை அதிட்டானம்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு நாடகம்‌ நடத்துவதற்கும்‌ திருச்சந்திக்கும்‌ நிலம்‌ 
தானமாக வழங்கிய செய்தி காணப்படுகிறது. 
கல்வெட்டு 
1. ஆடும்‌ திருநாடகம்‌ ஒன்றுக்கும்‌ திருச்சந்திக்கு ஆக. (வேண்டு 


2. க்கு (வடடக்கு மூன்‌(றாங்கால்‌(த்‌) தென்கண்ணாறு ஆப(ணந்தில்‌) நாரசத்ண 
4. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடபுறம்‌ 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு 


. வடக்கு மூன்றாஞ்‌ 
ஆக இ நிலம்‌ ௮ 
வனும்‌ உள்ளிட்ட 


விட்டு பனி 


த்‌ த. 


183 


6. வரு. ன்‌. டி. விட்டுத்‌ 

7. தேவர்‌ . செய்‌ . . ய . சியு 
8. ௬ மாணிக்கத்தின்‌ ஆடு (ஆ) 
9. த்தைந்தும்‌ முள்ளி (வீதிக்கு) 
10.ஆ(க) ஆறும்‌ தே ந்நிரவ 


11... .ன . . ஆறு. . . தன்‌ 
வ 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடபுறம 
குறிப்புரை : துண்டூக்கல்வெட்டு தானமாக வழங்கப்பட்ட நிலத்தின்‌ எல்லைகள்‌ 
தரப்பட்டூள்ளன. 
கல்வெட்டூ 
ளுளு 
1. ளெகு உழக்குக்‌ கொண்‌ வி 
2 es ங்கால்‌ கீழ்‌ கண்ணாறு சாத்த 
3. . மாவும்‌ நாலாஞ்‌ செய்‌ இ. . 
4. ற்கும்ற்றும்‌ புட்டு சீளைஙகை 
5. றவெ ந. . . காரண்மை 
6. யன 
6. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ தெற்கு அதிட்டானம்‌ 


குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டு இக்கோயிலுக்கு வழங்கப்பட்ட தானத்தைத்‌ தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு 


1. ஹஹிஸஹ்ரீ விக்கிரமபாண்டிய தேவற்கு யாண்டு ௰௩ கீழ்களக்‌ கூற்றத்து 


ஸ,2 தெய 


2. திருவக்கீமுற ' முடைய நாயநாற்கு செங்கினையும்‌ திருமுகையும்‌ திருப்பள 
தருமம்‌. . ..... . 


i 184 


ரன்‌ 


இடம்‌ :  அக்னீசுவரர்கோயில்‌ கிழக்குச்சுவர்‌. 
குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டு நிலதானம்‌ வழங்கிய செய்தி. 
கல்வெட்டு 


1. க்காணி முந்திரிகையும்‌ ப . . . . 
2. . . த வருகிற நிலம்‌ அரைமா முந்தி 
3. . வற்கு நீரட்டிக்‌ குடுத்தேன்‌. . . . 
8. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மஹாமண்டபம்‌ தெற்குச்சுவர்‌. 
குறிப்புரை : துண்டூக்‌ கல்வெட்டு. நந்தவனப்புறமாக நிலம்‌ தானமாக விடப்பட்டதைத்‌ 
தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு 
1. ட்டு) ஸீவல்லலமங்கலத்து (மேற்‌) பிடாகை திருச்சாத்தனூர்‌ 
2. அதில்‌ குறுக்கு விளக்குக்கு தங்கும்‌ திருப்பள்ளித்தாமமும்‌ 


3. . ந்த . . நந்தவனத்து) . . . .கு திருநந்தவனப்புறமாகவிட்ட நிலம்‌ அரைமா 
. அரைக்காணி சந்திராதிதவற்‌ செல்விதாக இந்நிலம்‌. 


9. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ கிழக்குச்சுவர்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. வீரவினோதன்‌, வயிராயிராசன்‌, பல்லவராயன்‌ 
போன்ற அதிகாரிகள்‌ இவ்வாவணத்தில்‌ கையொப்பம்‌ இட்டூள்ளனர்‌. 


185 


கல்வெட்டு 
1. ழக்கு சேவிதாகச்‌ சொன்ன . . ...... சந்திராதிச்சவற்கும்‌ செல்வதா) 
2. க கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்க இவை வீரவினோத உத்த 


3. ர மந்தரி எழுத்து யாண்டூ பதின்மூன்றாவது நாள்‌ எழுநூற்றைம்பது இ 


4. வை வயிராயிராசன்‌ எழுத்து பல்லவராயன்‌ எழுத்து னி த்‌ 


10. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ வடக்குச்சுவர்‌. 


குறிப்புரை : துண்டூக்கல்வெட்டு. பசு மற்றும்‌ ஆடுகள்‌ தானம்‌ வழங்கிய செய்தியைத்‌ 
தருகிறது. 


2. ॥ரலைப்‌ பொருள்‌ தொ(ன்ரி புவன 

3. டூ விட்டேன்‌ சிங்க (பெருமாள்‌) ளுள்‌ சேர 
4. தேவனான தாமத . . .ளிபசு.. . 

5. ளேன்‌ இக்கோயில்‌ திருத்தி . . . 


6. ல்‌ சிவப்பிராமணி மகள்‌ க. .. . 


8. டையார்க்கு குலம்‌ 
9. ண்‌ அளகை மா 


10. பகவதியாள்‌ வி 


186 


11. ன்‌ னாய னார்க்கு சந்‌ 
12. க்கு யிரண்டூ கி 

13. . . . இவ்வாடு (௬) 
14. வா மூவாப்‌ பேரா 


15. தித்த வரயுஞ்‌ செல்‌. 


16. ... 
11. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்குச்சுவர்‌. | 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. 
கல்வெட்டூ 
1 அல தணிய ட ட அக டவ்‌ யாண்டு ௨௰ வது கீழ்க்கள 
2. : . .ற்றுவக்‌) தோள மங்கலத்து திருச்‌ . .... டை . . திருவக்கிசுரமுடைய 
நாயனார்க்கு இவூர்‌ 
பதக ம பல்கு வதன்‌ அலி பிள்ளை . . .கம்‌ டாட அதன்‌ கட திருமால்‌ 
அக்கீயூ . ர்‌ வேதிக்‌ காட்னா 
12. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ கிழக்குச்சுவர்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. நுந்தாவிளக்கிற்காகத்‌ தானம்‌ வழங்கப்பட்டதைத்‌ 
தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு 


* 1. னூர்‌ திருவக்கீ மாமு 


187 


2. டை விளாகத்து இர. 
3. . . விளக்கு செல்ல 
4. ளத்திலே அழிவு 
5. (ப்‌) பெற வேணு மெ 
6. (த) வர்‌ திருமடை 
7. திராமாண்டூ முத 
8. . து திருநுந்தாவி 
13. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ கிழக்கு வாசல்‌ அருகில்‌ 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு கோயிலுக்கு செக்கு வழங்கப்பட்ட செய்தியை: 
தருகிறது. - 
கல்வெட்டு 
1 . ஹஹிறீ திரிபுவனசக்கரவ. . . . . 
2. டையார்‌ கோயில்‌ தேவ கன்மி. . . . . . 
3: ண்டு செக்கிட்டு செ. . . . 
4, சம்‌ பண்ணுக வென்று. . . . . . . 
5. பட்டு தென்று பண்டு. . . ... 
6. ன்று பெரிய தேவன்‌. . . . . 
7. விளாகத்திலேபதி. . . . . ்‌ 


8. ல்‌ .இரணடு செக்கி . ..... 


188 


14. த 
இடம்‌ . : மகாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு 
கல்வெட்டு : ப hl 

1. தி, ஹு வனச்‌” சக்கரவத்திகள்‌ ஸரீ. 


2. (தெவற்கு யாண்டு ௯வது 


3. கூற்றத்து எ. 2மேயம்‌ ஸ்ரீவ 


ல்‌ 
இடம்‌. : மகாமண்டம்‌ தெற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு 
கல்வெட்டு 
1... . ன்‌ நறோம 
2.௨ ௨௫௫ Q 
3. . . சவசம்‌ உ 
4... உ௱சை 
16. 
இடம்‌ : கோமதி அம்மன்‌ கோயில்‌ வடக்கு பகுதி உள்ச்சுவர்‌ - 


குறிப்புரை : கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. தை அமாவாசை அமுதுபடிக்காக* நிலம்‌ 
வழங்கியதைத்‌ தெரிவிக்கின்றது. 


189... 


கல்வெட்டு 


| ஹு லஹு சு£சும௩௯௫ ஹு தை ௨௰௮ ௨ சீவல 
2. ௫ அக்கினிசுரம்‌ உடைய நயினாற்கு ஸேவ . 
3. ததும்படி தாங்கள்‌ தை அமாவாசையை அற 

4. ணி குடுத்தோம்‌ (ஆஸிபூரம ௨ கொடி ௪௬ 

5. கையாவதுகளெல்கையின்‌ நயினார்‌ கொ 


6. ரூ ஆற்றுக்கு கிழக்கு வடவெல்லை 


17. 
இடம்‌ : அக்னீசுவரர்‌ கோயில்‌ மகா மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : மெய்க்கீர்த்தி 


கல்வெட்டு 
1. ஹஷிஹ்ரீ பூவின்‌ கிழத்தி மேவ) 


2. வீற்றிருப்பு மேதினி மாது நீதியிற்‌ புண 
3. ரவயப்‌ போர்‌ மடந்தை செய மடந்தை யுந்தி 


4. ர௬ப்புயமாக கலை மடந்தை வாக்கினில்‌ விள 


5. ங்க தி 
18. 
இடம்‌ : தெற்கு மஹாமண்டபம்‌. 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. 
கல்வெட்டு 
1. னேன்‌ . . . கன்‌ தேவனான . ந்தாம்‌ 


2: பீ லஹு கொல்லம்‌ ௬ள ௯௰௯ 


190 


19 


. சக்கர வத்திகள்‌ சோணாடு கொ... . 
. வது கீழ்களக்‌ கூற்றம்‌ பிரம்‌ . 

. சாத்தனூர்‌ திருவக்கீசரமுடையார்‌ . . . 
்‌ ரிந்தனாகக்‌ கோளரி புயங்கன்‌ 

. னாற்‌ (வா)ச்சினார்‌ சாத்து விச்சிய. . . 
ண்டியின்‌ குன்றிநாயனார்‌ திருப்‌(படி). . 

. இறையாக பொன்‌ கழைஞ்‌ (2) மா... 
. எரை ஒன்பது மஞ்சாடியும்‌ பெ. . . 


03௮ இய த ஸு. 


த்தரி பண்டாரத்து ஒருக்கினமைக்‌ . . . 
20 
இடம்‌ 


குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டு இக்கோயிலுக்கு பொன்‌ நகை வழங்கிய செய்‌ 
காணப்படுகிறது. 


கல்வெட்டு: 


1. தையும்‌ - ல்ல மக்கட . 

2. திரு உடையார்‌ . . தித்தில்‌ வ(ட)மான 

3. (அ)ன்னானடி. . £ பிள்ளை 9 

4. வடம்‌ ஒன்றினால்‌ . . . . . ழஞ்சே காலும்‌. 

5. யறை நாச்சியார்க்கு . . னால்‌ ச(நிதிறாதிச்‌ 

6. லும்ஞ்சாடி குன்றி ௮ . . த்தின மாக . 

7. ன்‌ மா. . (சுட்டு இந்நாயானாரு நாச்சியாற்கும்‌ 


21 
இடம்‌ : மஹாமண்டபம தெற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. சுந்தரபாண்டியன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ இக்கோயில்‌ 


விளக்கு எரிப்பதற்காக பத்து ஆடூகள்‌ தானமாகவிடப்பட்ட செய்தியைத்‌ 
தருகிறது. 


191 


கல்வெட்டு: 


1. ௦. . . வர்த்தி (ஹஹி) ஸ்ரீகோம க 
2. ண்ட)ருளிய சுந்தர பாண்டி ௬ ட 
3. லமங்கலத்து எ . பிடாள்‌ 
4. ல்‌ ...ரா.கெ.டூ... ருமை 
5. வ விளக்குக்கு விட்ட ஆடூ ம 

22 


இடம்‌ : மகாமண்டபம்‌ தெற்குச்சுவர்‌. 
குறிப்புரை : சந்தியாதீபம்‌ எரிப்பதற்காக வழங்கப்பட்ட தானத்தைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு: 
1. சோணாடு கொ 
2. (ய) தேச 
3. ற்கு கருங்குள 
4. ற்கு சந்தியா தீபம்‌ 
5. ௫யுந்‌ செல்லக்‌ 
23 


இடம்‌ : மஹாமண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கூத்தன்‌ செகிலா உரகாள்‌ விளக்கெரிப்பதற்காக பதினேழு ஆடுகள்‌ 
தானமாக வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. 


3. ற பன்மரான திரிபுவனசக்கரவத்திக . ஸர 

4. தவர்‌ யாண்டு லாவது (கீழ்‌) களக்‌ (கூற்றத்து) 

5. திருச்சாத்தனூர்‌ உடையார்‌ திருவக்‌(கி)ச்சுரமுடைய 
6. ஈன்‌ கூத்தன்‌ உசெகிலாள்‌ உலகாள்‌ யினாயினா 
7. ர்‌ யிவாடூ பதின்‌ஏழும்‌ கொண்டு சந்திராதி 


192 


24. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : -இறைவனுக்கும்‌, இறைவிக்கும்‌ நித்திய நிவந்தங்களுக்காக இறையிலியாக 
_. * நிலதானம்‌ வழங்கப்பட்ட செய்தியைத்‌ தருகிறது. 
கல்வெட்டு 
1. தேவ 


2. ந்கும்‌ நாச்சியாற்கும்‌ திருப்படி மா 

3. ற்றுள்ளிட்டு வேண்டுந்‌ நித்த நிவந்தங்க 

4. ளுக்குத்‌ தேவதான இறையிலியாயி 

5. றுப்பதாகக்‌ கீழ்களக்‌ கூற்றத்து ரீவல்லல 

6. மங்கலம்‌ கார்‌ . சபிசான விளையுந்‌ நிலத்தால்‌ 


25. 
இடம்‌ :  அக்னீசுவரமுடையார்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ வடக்குச்சுவர்‌. 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. 


கல்வெட்டு 
| ௨3 


2. ரமுடையார்‌ தேவற்கு 
3. னன்‌ தர்மத்‌ தானனேன்‌இ 


4. (மாய்‌ கொண்டு விட்டபடி 


193 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


மொழி 
எழுத்து 


அரசு 


அரசன்‌ . 


- இடம்‌ 


குறிப்புரை 


தொல்லியல்‌ துறை 


தூத்துக்குடி 


்‌ திருச்செந்தூர்‌ 


வீரபாண்டியன்‌ பட்டினம்‌ 


தமிழ்‌ 


தமிழ்‌ 


திருவிதாங்கூர்‌ 


உதைய மார்த்தாண்டன்‌ 


இவ்வூர்‌ பள்ளிவாசல்‌ அருகில்‌ நடப்பட்டூள்ள கல்‌. 


இப்பள்ளிவாசலுக்கும்‌ 


கல்வெட்டு 


வ 


. செயல்‌ கொல்ல 
_ம்‌ ருள௬௰க 
. க நாயற்று இரண்‌ 


. டாந்‌ தியதியும்‌ ப 


வரணை புதன்‌ 


2 ஹி ஸ்ரீ அருளிச்‌ 


சிங்‌ 


தொடர்‌ எண்‌ 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு ' 


இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ 


194 


246/2005 


கொல்லம்‌ 563 
கி.பி.1388 


மன்னன்‌ உதையமார்த்தாண்டன்‌ சோணாடு கொண்டான்‌ பட்டினத்தில்‌ ஏறுகிற 
இறங்குகிற சரக்கின்‌ மதிப்பில்‌ நூறு பணத்திற்குக்‌ கால்‌ பணம்‌ 
இப்பள்ளிவாசலுக்குத்‌ தானமாக கொடுத்துள்ளான்‌. 
இறைப்பணி செய்யும்காதியார்க்கும்‌ தன்பெயரைச்‌ 
சூட்டி உதையமார்த்தாண்டப்‌ பெரும்பள்ளியென்றும்‌ உதைய மார்த்தாண்ட 
காதியார்‌ என்றும்‌ விளங்கச்‌ செய்துள்ளதை இக்கல்வெட்டுக்‌ குறிப்பிடுகிறது. 


மேலும்‌ 


7. கிழமையும்‌ பெற்ற 

8. அவிட்டத்து நாள்‌ 

9. சோணாடூ கொண்டா 
10. ன்‌ பட்டினத்து ஜ 
11. மாத்துப்‌ பள்ளிக்கு 
12. உதைய மார்த்தாண்‌ 
13. டப்‌ பெரும்‌ பள்ளி ௭ 
14. ன்று பேருங்‌ கொடுத்‌ 
15. து இவ்வூர்‌ காதி 

16. யார்‌ அபுவக்கற்கு 

17. உதையமார்த்‌ தாண்ட 
18. க்‌ காதியார்‌ என்று 
19. பேருங்‌ குடுத்து இந்‌ 
20. தப்‌ பள்ளிக்கு சுவந்‌ 
21. தர மாக இந்தச்‌ சோ 
22. ணாடு கொண்டான்‌ ப 
23. ட்டினத்து துறை 

24. யில்‌ ஏற்றுமதி இறக்‌ 
25. குமதி கொள்ளும்‌ 

26. வகை. களுக்கு ௭ 
27. ல்லாம்‌. விலைப்‌ 

28. படி உள்ள முதலு 
29. க்கு நூறு பணத்து 
30. க்கு காற்‌ பணமாக 
31. உள்ள விழுக்காடு 
32. பெறும்‌ -ய்டியும்‌ இ 
33. ன்னாள்‌ முதல்‌ சந்திரா 
34. தித்தவரை' இப்படியி 
35. லே பேரும்‌ வழங்கி 
36. இந்த சுவந்திரமும்‌ பெ 
37. ற்றுப்‌ போதும்‌ படியும்‌ 
(கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை) 


195 


- த.நா.௮. தொல்லியல்‌ துறை .... தொடர்‌ எண்‌ : 247/2005 


மாவட்டம்‌ . ந திருநெல்வேலி ன . அட்சி ஆண்டு ல 4 
வட்டம்‌ க: இராதாபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 621 
கி.பி. 1446 

ஊர்‌ :  சமூகரெங்கபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 

ட ட்‌ ஆண்டு அறிக்கை : : 
மொழி ' : தமிழ்‌ - முன்‌ பதிப்பு ட்‌ 
எழுது ; தமிழ்‌ 
அரசு 5 ஊர்க்‌ கல்வெட்டு ; 1 

எண்‌ 

அரசன்‌ 
இடம்‌ : பிள்ளையார்‌ கோயில்‌ முன்பு நடப்பட்டகல்‌ கல்வெட்டு சிதைந்துள்ளது. 


குறிப்புரை : மன்னன்‌ கோசலபுரத்தில்‌ எழுந்தருளியிருந்ததைக்‌ குறிப்பிடுகிறது. 
வினாயகப்‌ பிள்ளையார்‌ கோயிலில்‌ தோரணம்‌ நாட்டிவித்ததைத்‌ 


தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு 
முதல்‌ பக்கம்‌ இரண்டாம்‌ பக்கம்‌ மூன்றாம்‌ பக்கம்‌ 
1. . . . கொல்‌ க்கள்‌ 1. . வரை மலைமண்‌) 
2. லம்‌ சா ௨உலகஹ்‌ 2..... 2. டலத்திரம்ப 
3. (வைகாசி) (மாச) ட க்‌ -3. ராண்டி மண்‌ 
4ம்‌.... 4.ன்‌ . பட 4. டலத்தில்லு 
5. கோயி . . ல்‌ 5. கொண்ட 5. ம்‌ இம்மரு வா 
6. சானபுரத்து ௭ 6. வினாயகபப்‌) 6. தி(ருந்து) 
7. ஆராந்து.ந்தருளிகி. 7. பிள்ளையார்‌) 7. ஏழிக்கும்‌ வண்‌ 
8. க்கு வாசலில்‌ 8. கோயில்‌ 8. ணம்‌ ஒழித்து 
9. .ல்‌.. நோப்‌ 9. (செனத்தசை 9. ந்குடுக்கும்‌ ப 
10. பில்‌ . . . . 10. சங்கேத மு 10. டி அஞ்சினான்‌ 
11. . . . ரதன... 11. க தோரண 11. .லே 
12. று வடபக்கம்‌ 12. மும்‌ நாட்டி 
13 


. தந்து கற்பப்‌ 13. னான்கு எல்லை 


196 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :  248/2005 


மாவட்டம்‌... : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌. - : இராமநாதபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 1099 
்‌ கி.பி. 1924 
ஊ்‌ :  சமூகரெங்கபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : : தமிழ்‌ முன்‌ பதிப்பு . 
எழுத்து : தமிழ்‌ 
அரசு த ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 2 
அரசன்‌ 
இடம்‌ : வினாயகர்‌ கோயில்‌ முன்பு நடப்பட்ட கல்‌ 


குறிப்புரை : கல்வெட்டு சிதைந்துள்ளது. மக்கள்‌ சொக்கீசன்‌ கோயில்‌ வந்தடைந்தைத்‌ 
தெரிவிக்கிறது. 
கல்வெட்டு 


1. ௧௯௦௯ ணு மாட) 
2. கழி ஹ(களு) 

3. க்காட்டி இந்‌ 

4. ரு. ததுக்கு உஷ்‌ 
5. ளங்கரையி 

6. (ல்‌) சொக்கி . வ 
7. ன்‌ கோயிலி . 

8. ல்‌ 'வந்தடை(ஞ்‌) 

9. ச! செனம்‌ 

10.. படி ல்‌ 

11. இருந்து பழி 

12. ண. ய்‌ கெற்‌ 

13. இருந்து 

14. ம்‌ வெட்டி 


197 


த.நா.அ. 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ - : 249/2005 


திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
பாளையங்கோட்டை வரலாற்று ஆண்டு : கொல்லம்‌ 703 
: கி.பி.1528 
குறிச்சி இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
திருவிதாங்கூர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 
எண்‌ : 1 
வீரமார்த்தாண்டன்‌ 


சொக்கநாதர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ கிழக்குச்சுவர்‌. 


குறிப்புரை : அதிகனூர்‌ மார்த்தாண்டன்‌ அங்கயற்கண்ணி நாச்சியார்‌ கோயிலில்‌ திருவிழா 


பூசை நடத்துவதற்காக நிலம்‌ தானமாக வழங்கியதைத்‌ தெரிவிக்கிறது. 
இந்நிலதானத்தை பெற்றுக்‌ கொண்ட அதிகனூர்‌ பட்டன்‌ இவ்விழாவினையும்‌, 
இக்கோயில்‌ திருப்பணியும்‌ செய்ய வேண்டும்‌ என்று கூறுகிறது. நினைத்தது 
முடித்தான்‌ பிள்ளையார்க்கும்‌, சாக்கனாருக்கும்‌ திருவிழா செலவிற்கும்‌ நிலம்‌ 
தானமாக வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 


கல்வெட்டு 


. ஹுஹஹே௫ கொல்லம்‌ எள௩ஹ்‌ சித்திரை ய௨ உ குறிச்சியில்‌ அழகிய 


சொக்கனாற்கு அதிகனூர்‌ மார்த்தாண்டன்‌ 

மார்த்தாண்டன்‌ வழிபாடாகக்‌ கற்பித்த நாச்சியார்‌ அங்கயற்‌ கண்ணாச்சியாற்கு 
விழா பூசைக்கு கற்பித்த அமுதுபடி இருநாழி சர்க்கரை) 

பலம்‌ இரண்டுக்கும்‌ திருவிளக்கு நாற்பத்தெட்டுக்கும்‌ ஆக இதுக்கு விட்ட 
நில மாவடு குறிச்சி (நாரத) வாய்க்கால்‌ மேற்கு மேற்கு . . . 


ல்‌ கீழக்கண்ணாற்றில்‌ . . .கிழக்கு இரண்டில்‌ கீழ்‌ ௯ ஐ ௯£ ௨ ௯ (௱) ஆக 
நிலம்‌ ௪௱யும்‌ திருவிளக்குக்கு (மஹம்‌) இதுக்கு னூற்று 


க்கு இரண்டு விழுக்காடு பலிசை இதுவும்‌ உச்சி சந்தி பூசைக்கு குடியில்‌ 


முறிய . . . துருமுத்திரையும்‌ வீரமார்த்தாண்ட பே 


198 


6. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


ரேரியில்‌ கீ ...... பாதியும்‌ ஆக யிதுக்கு மார்த்தாண்ட மாக்கான்‌ 
. சோறு நானாழியம்‌ மு 


க வோம்‌ பூசைக்கு அதிகனூர்‌ மார்த்தாண்ட மாத்தாண்டன்‌ குடுத்த 


நிலமாவது சாத்தனூர்‌ கட்டளை ௯௫ ௯ ௯ 


. இதுவும்‌ குறிச்சில்‌ பற்றில்‌ நாரதவாய்க்கால்‌ கிழக்கில்‌ அஞ்சில்‌ மேல்‌ ௯ஐ 


கூ ௪ இதுவும்‌ ஆக நிலம்‌ ஒரு மா வரையே அரைக்காணி 


. முந்திரிகை இதுக்கு கற்பித்த அமுதுபடி நானாழியும்‌ திருப்பணியாரத்துக்கு 


அமுதுபடி மூவுழக்கு ஆக இதில்‌ மாத்தாண்ட 


. மாத்தாண்டன்‌ உண்ணாமுலை நாச்சியார்க்கு குடுக்க கற்பித்த சோறு நாழியும்‌ 


திருப்பணியாரம்‌ மரு ம்‌ இதுவும்‌ அதிகனூர்‌ 


. சிவராத்திரி பூசைக்கு குடுத்த நயினார்‌ நினைத்ததை முடித்த பிள்ளையார்‌ 


கோயிலில்‌ நீராகாரத்துக்கு குடுத்த நில 

மும்‌ ஆக இவ்வகைப்படியே பூசை நடக்க கற்பித்தமைக்கு பணம்‌ ப-ஈ௱ ௧ 
ளக்கும்‌ அல்லிபாடக கற்பித்த சோறு எழுநாழி 

இதில்‌ நீராகாரத்துச்‌ சோறு இருநாழியும உண்ணாமுலை நாச்சியார்க்கு 
சோறு நாழியும்‌ நீக்கி உள்ள சோறு அதிகனூர்‌ பட்டன்‌ | 
தன்மகர்த்தாவாக ஆசந்திராந்தவர்‌ சந்ததி பிரவேசமே பற்றிக்‌ கொண்டு 
போதுவாராகவும்‌ இப்படிக்கு தானத்தார்‌ எழுத்து | 
நாச்சியார்‌ கோயில்‌ திருப்பணி அதிகனூர்‌ பட்டன்‌ இக்கோயிலுக்கு 
தன்மகர்த்தாவாக திருப்பணியும்‌ செய்வி 

த்து பூசையும்‌ நடத்தி இதுவும்‌ நினைத்ததை முடித்த பிள்ளையார்‌ கோயிலில்‌ 
நீராகாரம்‌ நடக்கக்‌ குடுத்த நாரதவாய்கால்‌ கீழ்‌ 
க்கு கல்‌ மேல. ௬௯௫௯ம்‌ ௯ல்‌ கீழ௯நகூ்சு 79௱ ம்‌ ஆக ௯ 
யும்‌ இம்‌ இப்படி தன்மஞ்‌ செய்த அதிகனூர்‌ (பட்டன்‌ னாராயண) | 
குறிச்சியில்‌ நயினார்‌ அழகிய சொக்கனார்க்கு இவ்வூரில்‌ சவந்திரமாவது 
திருமுகத்தின்படி மண்ட . யான்‌ முநிடவு 

நன்மைக்கு பணம்‌ 2-ம்‌ நினைத்ததை முடித்தான்‌ பிள்ளையார்க்கு இவ்வூரில்‌ 
பகற்‌ ன காணியாட்சை . . . . பாதியும்‌ இவ்வூரில்‌ | 
மாதம்‌ திருநாள்‌ தோறும்‌ முதலியார்‌ மனைதோறும்‌ எழுந்தருளி நின்று 
வாங்கிக்‌ கொள்ளவும்‌ திருநாள்‌ தோறும்‌ 

எட்டாந்திருநாள்‌ செலவுக்கு சொக்கு அமனிங்க தேவற்கு வேண்டி வளந்தான்‌ 
உடையார்‌ இட்டமுகப்படி நிலம்‌. நீக்கி குடுத்தோம்‌) 


199 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ 250/2005 
மாவட்டம்‌ திருநெல்வேலி ': ஆட்சி ஆண்டு . 25 
வட்டம்‌ திருநெல்வேலி ்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 9-10ம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ வல்லபன்கோட்டை இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : வட்டம்‌ 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு : 1 
எண்‌ 
அரசன்‌ :  மாறஞ்சடையன்‌ 
இடம்‌ : அய்யனார்‌ கோயில்‌ முன்பு நடப்பட்டூள்ள கல்‌. 
குறிப்புரை : மாறஞ்ச்டையனின்‌ 25வது ஆட்சி ஆண்டில்‌. நீதிவரமங்கலத்தில்‌ உள்ள 
அருட்டுணைப்பெரும்‌ 'பள்ளிக்கு 50 ஆடுகள்‌ . தானமாக வழங்கப்பட்ட 
செய்தியைத்‌ தருகிறது. : நால்கூர்க்லியனைச்‌ சாத்தி இத்தானம்‌ 
வழங்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு 


1. ரீ கோமாறஞ்சடையற்கு யாண்டு .இருபத்தைஞ்சு இவ்வா(ண்‌)டு (களக்கு 
2. டி நாட்டுக்‌ கீழ்மங்கலத்து . . .  புகழங்குடியான்‌ 

3. (னெமிந்‌) நாட்டி வெண்புணாட்டு நால்கூர்‌ கலியன்‌(மொழழி 

4. யைச்சாத்தி நீதி வரமங்கலத்து அருட்டுனைப்‌ பெரு(ம்‌) 


5. பள்ளிக்கு அடுத்த ஆடு ஜன்பது. 


200 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :  251/2005 


மாவட்டம்‌ : திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 25 
வட்டம்‌ : திருநெல்வேலி வரலாற்று ஆண்டு : கி.பி. 9-10ம்‌ 
நூற்றாண்டு 
ஊர்‌ :... வல்லபன்கோட்டை இந்தியக்‌ கல்வெட்டு .. ்‌ 
ஆண்டு. அறிக்கை : 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து : வட்டம்‌ . 
அரசு : பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு : 2 
எண்‌ 
அரசன்‌. :  சடையன்மாறன்‌ 
இடம்‌ : அய்யனார்‌ கோயில்‌ முன்புள்ள கல்‌. 


குறிப்புரை . : ப கோச்சடையன்மாறனின்‌ 25வது ஆட்சி ஆண்டூக்‌ கல்வெட்டூ புகழங்குடியான்‌ 
ட... என்பவன்‌ அருட்துணைப்பெரும்‌ பள்ளிக்கு நாற்பத்தைஞ்சு ஆடுகள்‌ தானமாக 
்‌.” வழங்கிய செய்தியைத்‌ தருகிறது. 
கல்வெட்டு : 
1. கோச்சடைய மாற 
2. ற்கு யாண்டு (௨) இதனெதிரி (ர) இவ்வாண்டு களக்குடி நாட்டு கலத்து 


3. ப்‌. பலபள்ளி செய்த நீதிவரமன்கலத்து அருட்டுணைப்‌ பெரும்‌ பள்ளிக்கு 


4. புகழங்குடியான்‌ றன்னைச்‌ சாத்தி அடுத்த ஆடு நாற்பத்தைஞ்சு - 


201. 


வ 


.த.நா.௮. 


மாவட்டம்‌ 
ம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :  252/2005 
திருநெல்வேலி ஆட்சி ஆண்டு 
சங்கரன்கோயில்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌:1478 
(கி.பி.1556) 
சங்கரனகோயில்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
தென்காசிப்பாண்டியர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு : 1 
எண்‌ 


குலசேகர தேவன்‌ 


சங்கரன்‌ கோயிலிலிருந்து 4 கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ள 
தன்னூத்தானேந்தல்‌ தலைமடையின்‌ அருகிலுள்ள சதுரத்தூண்‌. 


குறிப்புரை : இத்தூணின்‌ மேற்பகுதியில்‌ இரட்டை நாகத்தின்‌ கீழ்லிங்கம்‌ இருப்பது 


. போன்று சிற்பம்‌ அமைக்கப்பட்டுள்ளது. மன்னனால்‌ வழங்கப்பட்ட இறையிலி 
தேவதான நிலமாக இத்தன்னூத்தானேந்தல்‌ நீர்‌ பாயும்‌ நிலங்கள்‌ தானமாக 
வழங்கப்பட்டன. இதிலிருந்து வருகின்ற வருவாயைக்‌ கொண்டு இக்கோயில்‌ 
இறைவர்க்கு அர்த்தசாம பூசை, வரகுணராமன்‌ பிறந்த மூலநட்சத்திரத்தில்‌ . 
பூசை ஆகியன நடத்தப்பட்டன. ்‌ 


கல்வெட்டு: 


1. 
2. 


த்‌ 


4. 


ஹஹிஸ்ரீ கோஜடில வம்மரான திரிபுவந சக்கரவர்த்தி கோ நேரின்மை கொ 
ண்டாந்‌ ஸ்ரீ பெருமாள்‌ . . நம்‌ குமாரரான திரு 
நெல்வேலி பெருமாள்‌ ஸ்ரீகுலசேகர தேவற்கு யாண்டூ சகாப்தம்‌ 1478 வ 


ருசங்‌ இராச்சச வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 15ஆம்‌ தேதி அமரபட்சத்து பூரணையும்‌ 
ஷோம 


. வாரமும்‌ அதிகண்ட யோக கரஜிகரண(மும்‌) பெற்ற அஸ்த்த நட்ஷத்திரத்து 


நம்‌ 


பெருமாள்‌ குலசேகர தேவரான பராக்கிரம பாண்டிய தேவர்‌ நம்‌ குமாரரான 
அழகிய சொ ்‌ 


202 


10. 
11. 


12. 
13. 


14. 
15. 
16. 


17. 
18. 


19. 
20. 
21. 
22. 
23. 
24, 
35, 
26. 


. க்கனார்‌ உடையார்‌ சங்கரநாராயண தேவர்க்கு தேவதானம்‌ . . மானியமாக. 


நம்‌ 


. வாசல்‌ கணக்கர்‌ கற்றடிப்படி சேர்த்துக்‌ குடுத்த கோட்டூர்‌ நாளும்‌ பத்தூர்‌ பி. 


. டாகைத்‌ தனியுண்ணாதான்‌ ஏந்தலான மேற்படி பிடாகை குளம்‌ உள்ளிட்ட 


பற்று 
இதுக்கு பெரு நான்கொல்லையாவது கீழ்‌ எல்கை நாராயணக்க னேந்தல்‌ 
எல்‌ 


கைக்கு மேற்கு தென்‌ எல்லை பொட்டைக்‌ குளத்து எல்லைக்கு வடக்கு 
மேல்‌ 


எல்கை பாறைக்‌ குளத்து எல்கைக்கு கிழக்கு வடஎல்கை வாணங்க ராயன்‌ 


எல்கைக்கு தெற்கு ஆக இந்நான்கெல்லைக்குட்‌ பட்ட தனியுண்ணா நேந்தல்‌ 
உள்‌ 


ளிட்ட பற்று சாங்காராண்மை நெல்வகை பண வகையும்‌ அத்தசாம பூசை 
செ 
லவுக்கும்‌ . . . ராம வரகுணராமன்‌ மாத நட்சத்திரத்து மூலத்திருநாள்‌ 
செலவு 


க்கும்‌ இன்னாள்‌ முதலுக்கு தேவதானமாகக்‌ கையாண்டூ கொள்ளவும்‌ இதுவும்‌ 
நள 

ஹு ஆடி மாதம்‌ . . . . புத்தூர்‌ பிடாகையில்‌ . . . தேசங்களிக்கு மேல்கா 
ணிக்கை குத்தகை காணிக்கை வெச்சு விலாவும்‌ . . . ட்டைதி முதல்‌ 
உள்ள 

யந்தரகு திருக்கடமை ஊத்தைப்‌ பாட்டம்‌ மற்றும்‌ நான்‌ கொள்(ளும்கோமு 
(றை) எப்பேர்ப்பட்டதும்‌ நிலமாக இன்றென்றைக்கும்‌ திரு 

ப்பணிப்‌ பிரமாக நம்‌ வாசல்‌ கணக்கிலும்‌ இறைக்கணக்கிலும்‌ தவிர்‌ 

த்து ஆச்சந்திராத்திபர்‌ செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டி கையாண்டு 
கொள்ளவும்‌ இராசவாடை மறுவுரை தவிர்த்து தெரிசைத்தின்‌ தீரா 

க்‌ கேள்வியாகப்‌ பாவித்துக்‌ கொள்ளவும்‌ பார்க்க இவை ஓக்கூர்‌ உடையா 
ன்‌ எழுத்து இவை இந்த சிலையிலே எழுதினது காராளன்‌ முரி 

யாத நயினார்‌ பரிய திருவு நயினார்‌ எழுத்து. 


203 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ தூத்துக்குடி ஆட்சி ஆண்டு ட 
வட்டம்‌ ம்ரீவைகுண்டம்‌ வரலாற்று ஆண்டு :  தி.பி.10-11ம்‌ 
| - நூற்றாண்டு 
ஊர்‌ : வசவப்பபுரம்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
- ஆண்டு அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து வட்டெழுத்து 
அரசு சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு : 1 
எண்‌ 
அரசன்‌ முதலாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ முறம்பீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ கருவறை அதிட்டானம்‌ தெற்குப்‌ பகுதி 
குறிப்புரை கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. நியதம்‌ உழக்கு நெய்‌ கோயிலுக்கு 
வழங்க ஆணையிட்ட செய்தியைத்‌ தருகிறது. 

கல்வெட்டு 

1. ஸ்ரீதிருமகள்‌ போல பெருநில செல்வியும்‌) . . . . . மனக்கொள காந்தளூர்‌ சாலை 


கலமறுத்தருளி வேங்கை :. .. . 


2. பாடியும்‌ கொல்லமுங்‌ கலிங்‌(கமும்‌) (புகழ்‌ தர இழமண்டலமுந்‌ திண்டிறல்‌ வென்றி 


தொடர்‌ எண்‌ 253/2005 


. டார்‌ கொண்ட தன்னெழில்‌ வளர்‌ யுழி . .. . 


3. . . லா யாண்டும்‌ தொழுதகைய்‌ விளங்‌ . . . வ... 
முரப்‌ .பற்றில்‌ . . . ...... 
4.இ.வா..ஞ்.கலி..ன்‌........... த்த . . இவு வடத்தலைவன்‌ 
கணபநிம... . . மகர்‌ 
5. . . . ம்‌ கொண்டு நியதம்‌ முழக்கு நெய்‌ அட்ட கடவன்‌ 


204 . 


. அளைஞ்‌ . . . . இவாடு 


Tamil Nadu Kalvettukal 
Perambalur District 


Inscription 


. Perambalur Town. Perambalur Tk. and Dt. Inscribed on the athistana kumutha 
of the northern side of Madhanagopalaswamy temple. Tamil language and script. 
1510 AD. Records the endowment of land for the Navagraha. Puja by Iramanji 
Thulukka Nayakar, who was the representative of Thimmiyappa Nayakar. 


. Same Place. Same temple. Engraved on the north wall of the mahamantapa. Later 
Pandya. Jatavarman Sundara Pandya 1. 1269 A.D. Tamil, Endowment of 12 veli 
extent of land for the festival to be celebrated on the natal star (parani) of the elder 
sister of the king. 


. Same Place. Same temple. Same wall. Same King. 1268 A.D. Tamil. Donation of 
12 veli land for the celebration of natal star of the king (Parani) by the queen 
Thennavanai Muluthumudaiyal. 


. Same Place. Same King. 1268 AD. Tamil. The end portion of the record is lost. 
Another 12 veli of land was donated by the same queen for the brith day celebrations 
of the same king. 


. Same Village. Engraved on the southern kumuthavari of the central shrnie of the 
same temple. Nayak. Tamil. Krishnappa Nayak. 16 C.A.D. Records the sarvamanya 
donation of the village Nocchiyam, to Mathanagopalswamy temple by Ayyankar 
Iyer, the agent of Krishnappa Nayak and nattar of venpar sirmai. 


. Same Place. Same wall of the same temple. Later Pandya. Jatavarman Sundara 
pandyal, regnal year 10, 13 C.A.D. The previous donation of the village Nocchiyam 
was again confirmed by the king for his birth day celebration on the swathi star day. 


. Same Place: Engraved on the southern wall of the mahamantapa of the same 
temple. Later Pandya. Jatavarman Sundarapandya I, Regnal year 9, 13 C. A.D. 
Excempltion of certain taxes for the expenses of the kings of ficial who are 


205 


8-10. 


11. 


12.. 


14. 


16. 


working in that village. 


Same Town. Same temple. Engraved on three pillars at the mahamantapa. 12 
C.A.D. Later Pandya. All these three records neveal the name of the mantapa as 
Virabayankaran. 


Asur village. Pesambalur Tk. Engraved on the southern jagathi vari of the 
muhamantapa of Chockanataswamy temple.  Vijayanakara. Devaraya II 1428 
C.A.D. Tamil. Records an important decision taken by the assembly of valangai 98 
and [காஜ 98 (castepeople). Accordingly they fixed the taxesto be paid to 
the Government to the different Crops asper the rate already in practice. They had 
denied to pay any new taxes. 


Same village. Engraved on a stone built in the inner wall of the central shrine of the 
same temple. Kulothunga chola 11. Mutilated record. Mentions the endowment of 
land for the pujas of Arulmozhi Isvara mahadeva, Durga and Pidari etc. 


. lluppaikudi village. Perambalur Tk. Madurai Nayak. Chockanatha Nayak. 1670 


A.D. Tamil. Inscribed on a pillar planted at the centre of the village. Records the 
donation of Iluppaikudi village for the (choultry) food supply of the people by an 
official Periya Alagiri Nayak for the merit of the king Chockanatha Nayaker. 


K. Eraiyur village. Perambalur Tk. Engraved on a slab planted on the bund of a tank 


.Devadaya Kulam. 1831 A.D. Tamil. Records the arrangement made by one Perali 


Nalla Permudaiyar, for lighting of Alagisvara and Varadaraja temples, from the rev- 
enue collected from the different kinds of trees plnted on the bund of the tank. 


. Kalpadi village. Perambalur Tk. Engraved on a slab found opposite to the 


mahamantapa of the Varadharaja temple. Tamil. 18 C.A.D. Registers the endow- 
ment of wet and dry lands for the Vishnu temple of this village. I 


Kilapuliyur village. Perambalur Tk. Inscribed on a slab found on the tank opposite 
to Mannatha Pacchaiyamman temple. Records the planting of different kinds of 
trees such as Tamarind, Iluppai etc. for the expenses of the temple by certain 


 Ayyam perumal udaiyan kumara padaiyan. 


. Koththavasal village. Perambalur Tk. Engraved on a separate stone lying in the 


compound of Chockanatta temple. Rajendra chola I. Regnal year. 3. 1015 AD. 


206 


18. 


19. 


20. 


21. 


க 


23. 


24. 


25. 


Tamil. Records the endowment of two ma extent of land to the temple by the Sabha. 
Parantaka chaturvethimangalam, a Taniyur is also mentioned. 


Same village . Engraved on an another stone found at the same place. Malavarayar 
cheif. 16 C.A.D. Tamil. Fisrt half of the record is lost due to the damage of the slab 
stone. Some land donation seems to be mentioned.  - 


Kolakkanatham village. Perambalur Tk. Madurai Nayak. Thirumalai Nayakar. 
1633 A.D. Tamil. Inscribed on a slab found opposite to the Venugoplaswamy 
temple. Endowment of 1000 kuli land.by Ramappa Ayyar, Delavary of Thirumalai 
Nayak for the merit of king Thirumalai Nayak. The land was endowed for the reno- 
vation and daily puja of the temple. The ancient name of this village is mentioned 
as Kulakanathur. 


Same village. Perambalur Tk. Inscribed on a pillar found infront of the house of 
Kumaravel, a teache near the Siva temple. chola. Rajaraja 111. Regnal year 10. 
1226 A.D. Tamil. Mentions that one sluice (Thumbu - a water channel) was made by 
certain sruthiman, Araiyan Devan alias Vana Vicchattira Nadalvan. 


Saththanatham village. Perambalur Tk. Engraved on a slab planted near the el- 
ementary school opposite to Oppanna pillaiyar temple. Tamil. 1847 A.D. Tamil. Records 
the plantation of trees for the benefit of the Pillaiyar and Vishnu temples. 


Saththanur village. Perambalur Tk. Tamil. 10 ௦. AD. Engraved on a sluice stone 
kept at the Siva temple. Records that the sluice was made by certain Arangan Araiyan, 
a resident of Saththanur. 


Same village. Same sluice stone at the Siva temple. 10 C.A.D. seems to be name of 


an individual. 


Thaluthalai village. Perambalur Tk. Engraved on the south wall of the Arthamandapa 


‘of Kailasnatha temple. Chola Rajaraja 111. Regnal year 23. 1239 A.D. Tamil script. 


Registers the land donation to the God by one Semmai Alwar Rajaraja Deva alias 
Vankovaraiyan (a Bana cheif). 


Same village. Same temple. Engraved on a slab stone planted at the temple com- 
plex. chola. Kulothunga 111 Regnal year 11, 1189 A.D. Tamil mentions the land 
donation by certain Aragalur velan Athitha Neelan for the merit of Magathai 
Nadalvan Sembai Nayakan. 


207 


26. 


ai: 


Same village. Inscribed on a stone planted at the Kailasanathar temple complex. 
Chola Rajathiraja 11. Regnal year 6, 1172 A.D..Tamil Records the instalation of 
Gods Chandrasekara, Kuththadun Deva (Nataraja) and Nacciyar and endowment 
of land for the manitenance of Puja’s by one Arakalur velan Kalan Nayakapperumal 
for the merit of sembai Nayakar alias Magathai Nadalvan. 


Same village. Same temple. Complex. Inscribed below the portrait sculphure. 18 


‘ C.A.D. The name Chinna Veya Nayaka Devaris mentioned. 


28. 


29. 


30. 


41: 


32: 


33. 


34. 


Thondaimanthurai village. Perambalur Taluk. Inscribed on the north wall of the 
central shine of Varatharaja temple . 1667 A.D: Records the donation made by one 
Thondaiman. 


Same village. Same Taluk. Inscribed on the west wall of the central shrine of the 
same temple. 1884 A.D. Mentions the renovation of dilapidated Varatharaja temple 
by the collective effort of the villagers. 


Nannai village. Perambalur Tk. Engraved on the western athistana ofthe central 
shrine of Thirumeninatha swamy temple. chola. Rajaraja 111, Regnal year 19, 1235 
A.D. records the endowment of 138 Kasus for lighting lamp and it was accepted by 
the brahmanas. 


Same Village. Same temple. Engraved on the southern athistana of the Garba graha, 
chola. Kulothunga III Regnal year 10, 1188 C.A.D. Registers the endowment of 
lands and cows with the Sivabrahmanas of the temple for its day to day mainte- 
nance. 


Same village. Same temple. Engraved on a slab found in the temple complex. 
Ariyalur Poligar Rengappa Malavarayar. 1749 A.D. Tamil. It mentions the land 
donation made by Rangappa Malavarayar and Muthuservai. 


Same village. Inscribed on a slab planted at a brooche to the west of the village. 
1841 A.D. Tamil. Seems to be the endowment of Iluppai grooves by certain 
Venkatachala Padaiyachi and Venkappadaiyachi. The years given not corroborate. 


Pillankulam Village. Perambalur Tk. 16 C.A.D. Tamil. Engraved on a trident stone 
near a tank. It mentions that the village Pullankulam was a tax free devadana of the 
temple Ponparappina Isvaram. 


.. Perali village. Perambalur TK. Inscribed on a pillar planted near a rice mill. 17௦. கற. 


Tamil. Records the donation of Murthi Karunanantha Swami mutt, one water shed 
and flower garden at this village. 


208 


36. 


32 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


44, 


Same village. Inscribed on the north wall of the mahamantapa of the Alakapuri 
Isvaram, chola, Kulothunga [11. Regnal year 2.. 1180 A.D. Incomple record 
Mentions that the temple was constructed by one Thennavarayan in his heridistory 


land and Siva linga, Vinayaga, Chetrapala, Nayanmars were installed. For the up 


keep of this temple he endowed some lands also. 


Mangun village. Engraved on a rock near electrical substation. Vijayanagara. 
Sathasivarayar. 1570 A.D. Tamil The original name Makkunram has been corrupted 
as Mangun . Records donation of the village Makkunram for a mutt at Vridhachalam 
alias Thirumudhukunram by some Reddiyars. 


Same village. Engraved on a pillar found near a well opposite to the subsstation of 
E.B. Tamil. 18 C.A.D. Records that the tank was maintanied by one Chellappa 
Gounder son of Annamalai Gounder from Pommanappadi village. 


Mungilpadi village. Inscribed on a pillar planted infront of the Vishnu temple . chola, 


‘Rajathirajall, 1173 A.D. Tamil. It records the construction of Vishnu temple by one 


Sivam Suththamallan alias Vikkirama chola malaya kularajan and the land endow- 
ment made by him for the maintenance of the temple. 


Same village. Engraved on a pillar planted opposite to Siva temple. Ariyalur Poligar, 
Krishnappa Malavarayar. 1607 A.D. Tamil. Endowment of land by Errammal, for 
the merit of Krishnappa Malavarayar to the Siva temple. 


Same village. Inscribed on a slab found on the bund of Villiyankulam. Ariyalur 
Poligar Krishnappa Malavarayar 17 C.A.D. Tamil. Incomplete record. Mentions the 
donation of a tank dug out for the Siva temple by one bhai an son 
of Kalappala pillai a resident of Periyakunram. 


Veppur village. Perambalur Tk. Ariyalur Poligar. Chinna Rengappa Malavarayar. 
1680 A.D. Tamil. Engraved on a slab found lying at Annamalaiyar temple. Registers 
40 kuli extent of land endowment by Chinna Rengappa Malavarayar for lighting 
lamp. 


Varagupadi village, Perambalur Tk. Inscribed on a slab at Siva temple complex. 
chola Rajarajalll. Regnal year 2, 1218.AD. Tamil Registers the land donated to 
one Oliyan Perran a hero, who helped to a chief Kulothunga chola-Vanakovarai ya 
when he waged a war againt a cheif Pandyaraya by name. 


Varagur village Inscribed on the south wall of Sivalokanatha temple. Later Pandya, 
Jatavarman Kulasekhara II, Regnal year 21, 1211 .A.D. Records the reinstalment of 


ள்‌ 


209 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51: 


52. 


33, 


new Sula devar (Trident) bronze by one Varakurperunkollan uthaiyan alias 
Periyanayakan, a blocksmith, instead of one donated by his grandfather which was 
lost during a calamity. 


Venpavur village. Inscribed on inner left wall of the manigopura of Sornapurisvara 
temple. 16 C.A.D. Tamil, It is mentioned that the outer compound wall was built by 


“ene Lakshma Reddy. 


Same village. On the same wall. 16 C.A.D. Tamil. Mentions the land endowment 
made by one Vinaithirtha Pillai son of Vinaithirtha Pillai for lighting lamp and mid-day 
Puja expenses. 


Same Village. Engraved on the north wall of the mahamantapa of the Sornapurisvara 
temple. 16 C.A.D. Tamil. It is started that arrangment was made for the sacred 
bath by one Soriya Muththaraiyan son of Venpavur Gnaniyar. 


Same village. Inscribed on the western Kumuthavari of the Garbagriha of the 
Sornapurisvara temple. Chola. Rajaraja 111, Regnal year 12, 1228 A.D. Tamil, It 
seems to be a land donation by a chief Vanakovaraiyan to Ponparappina isvaram. 


Same village. Same temple Same place. Same King. Regnal year 14, 1230 .AD. 
Tamil, It mentions the land donation of 1116 veli to Ponparappina Isvaram. 


Same village. Inscribed on the southern wall of the arthamantapa of the same 
temple. Chola Rajaraja 111. Reganal year 20, 1236 A.D. Tamil, It isa donation of 
the urar and Nagaraththar for the renovation of the siva temple and a vishnu temple 
Thayinum Nalla Vinnagara Alwar. 


Same village. Inscribed on a slab lying at the Varadaraja Perumal temple complex. 
12th c.A.D. Tamil. Name of the Vishnu temple as chittirameli Malaimantala Desi 
Vinnagar Thanyilu Nalla Perumal. I 


Koyilpalayam village. Engraved on the northern jagathi of the mahamantapa of the 
Tholisvarar temple. Chola Kulothunga III, Regnal year 2, 1180 A.D. It is mentioned 
that a perpetual lamp was donated by one Ekavasakan Kulothungan alias 
Vanakovaraiyan. 


Same village. Inscribed on the northern jagathi of the arthamantapa of the same 
temple. chola. Kulothunga I, only the beginning portion of the prasasti is available. 


210 


54. Same village. Same mantapa southern jagathi. Same King Regnal year 37, 1106 


A.D. Tamil. It mentions the land donations, and revenue from certain taxes to 
Varasaritha Isvara mudaiyar temple. 


55. Same village. Same mantapa northern jagathi. chola Rajathiraja 11, Regnal year 4, 


1167 AD. Tamil. It mentions the donations of fifteen twilight lamp by certain 
Senthan Athithan alais Rajaraja vankara Mutharaiya Deva. 


56. Same village. Same temple Engraved on the mantapa southern wall. chola. 
Kulothunga 111. Regnal year 11, 1199 A.D. Tamil. It mentions the installation of 


Goddess image by one lady Kunrandevi Kulothunga choliyar and the donation of 
twilight lamp. 


57. Same village. Inscribed on two slabs planted near the mahamantapa of the same 


temple. Vijayanagara. It is an endowment of the village Thenur to the siva temple 
by one Appacchiyan, a representative of vijayanagara rules. 


58. Same village. Inscribed on a door jamb of the main Gopura. ‘chola. Rajathiraja 11. 13 


C.A.D. 1115 stated that the Gopura and compound wall! were constructed by one 
Thundaraya Panman triyavayan. 


59. Kulaththur village. Inscribed on the western kumutha vari of the centralshrine of 
Sundaresvara temple. chola. Rajathirajan 11. Regnal year 3, 1169 A.D. It mentions 


that the half of the renovation work of the temple was done by Kulathur Udaiyar 
alias Rajendra chola Vaikavilango vadiyan, 


60. Same village. Inscribed on the flight of steps lead to Natarajar shrnie at 


Soundaresvarar temple. 18 C.A.D. Fragmentary inscription. seems to be a land 
donation as Thirunamathukkani. 


61. Same village. Engraved on a slab planted infront of the gate of the same temple. 
Ariyalur Poligar, Rangappa Malavarayar, 1681 A.D. Tamil It mentions the 


donation of 50 kuli extent of land by Rangappa Malavarayar forthe renovation of 
the temple. 


62. Siththali village. Inscribed on the south wall of the arthamantapam of 


Virattesvarar temple. chola. Rajaraja 111. Regnal year 5, 1221 A.D. Tamil. It isan 
agreement between the Sivabrahmanas and the urar and temple accountant. Ac- 


cording to this the sivabramanas acepted to light ten twilight lamps against which 
they have got 10 ma extent of land for cultivation. 


211 


பைல்‌ னன்‌ 
ட டட 


63. 


64. 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


71. 


Same village. Inscribed on the left jamb of the entrance of the central shrine of 
Virattesvarar temple. chola. Rajaraja 111, It is stated that the door jamb and foot 
steps were made by one cholan Thiruvan Ilango. 


Same village. Same door jamb right side pillar. chola. Rajaraja 111 13 ௦. A.D. Tamil. 
It is a stone donation by one Saththapadi Udaiyar surri for the construction of door 
jamb. 


Same village. Same gateway ceiling stone. chola. தட்‌ ॥1, Mentions the stone 
donation made by one Seraman kuppai. 


Same village. Engrave on the stone window of the mahamantapa of the same 
temple. chola. Rajaraja IIl. Mentions that.the window was donated made by one 
Vilakkaththraiyan chockan. 


Same village. Inscribed on the west wall of the mahamantapa of Varatharajaperumal 

temple, Hoysala virasomisvara. Regnal year 4, 1237A.D. It is an endowment of 
46 veli extent of land by Harihara Dhantanayaka for the sthanikas of Bhattas of 
Devanna chaturvedimangalam. 


Same village. On the south wall of the same mantapa. Hoysala, Virasomisvara. 13 
A.D. Tamillt is a donation of 29 veli of land to the 22 Brahmanas who settled at 
Devanna chaturvedimangalam. 


Same village. Inscribed on the north wall of the mahamantapa of the same temple. 
Same King. It is stated that this Vishnu temple Devanna Vinnakar is handed over 
to the protection of Mahesvaras of forty eight thousand. 


Same village. Same temple mantapa southern wall. chola. Rajaraja II, Regnal 
year 28, 1244 A.D. Tamil. It isan order ofa cheif Vanakovaraiyan (Bana chief) 
According to this 21 brahmanas got house sites and one and half veli of agricul- 
tural land. One house site was allotted to a Vaidya (Doctor). Quarter (6) veli 
of land was given to the guard (Padikaval) of the village. 


Same village. Engraved on a slab found near Virathiyakulam. Vijayanagara 


Virupanna udaiyar. 1387 A.D. Tamil. It is an order of Mutharasa udaiyar, the 
representative of Virupanna udaiyar. It is stated that one tank was sunk by 
Narasingadevar. The people who used to cultivate around this tank had to pay the 
taxes already in vouge. 


212 


72, 


73. 


74. 


75. 


76. 


TH 


78. 


79. 


80. 


Sirukanpur village. Inscribed on the south wall of the Jambulinga swamy temple. 
chola, Uthama chola 10 C.A.D. The mantapam was named as Uthamacholan 
Thirumantapam. 


Same village. Engraved on the north wall ofthe Central shrnie of goddess at 

Jambulinga swamy temple. 18 C.A.D. Tamil. It mentions that the Siva temple and 
the Amman temple arthamantapam’ and Central shruine were constructed by one 
Chitambarathu Udaiyar son of Ariyalur Udaiyar. 


Same village. Engraved on a slab found at Iluppai groove. 18 C.A.D. Tamil. Itisa 
donation of 54 Iluppai trees by three individuals for the use of Siva and Vishnu 
temple in the ratio of 3 : 2. 


Thiruvalanthurai village. Inscribed on the western kumutha vari of the Central shrine 
of Cholisvara temple. Chola. Kulothunga 111, Regnal year 7, 1185 C.A.D. Itisan 
intresting episode. Once when the chief Irara Devan Vanavatharaiyan was wor- 
shiping the God during the chithirai festival one snake entered in to the royal 
court. The chief consideced it was a bad omen. So, he asked the mahesvaras 
what was the proceedure to expiate this incident. They advised the chief to give 
some devadana to the God and Bhumidhana to the mahesvaras (Brahmins) for 
expiation. According to this donation was made. 


Same village. Engraved the southern wall of the Central shrine of Cholishvara 
temple. chola. Kulothunga IIl. 13 C.A.D. Tamil. Seems to be a donation of rice 


and other for the puja of the temple. 


Same village. Engraved on a pillar found lying at the prakara of the Cholisvara 
temple 12 cC.A.D. Tamil. Mutilated record. Mentions the donation of some articles 
for the temple puja. 


Same village. Engraved on a slab found near the temple 18 c. A.D. Tamil. It 
mentions the planting of Tamarind and Iluppai trees for the lamps given to the temple. 


Thunichipadi village. Engraved on a trident stone planted near the house of one 
Ganapathi. Vijayangara. Srirangadeva. 16C.A.D. Tamil. It mentions the sarvamanya 
land donation to the Maruthantha cholisvarar temple by one Krishnappa Maharayar 
an agent of Sriraga Maharayar. 


Same village. Inscibed on a slab found lying near the house of one Thangavelu a 
resident of this village. Fragrmentary record. 17 C.A.D. Seems to be a land 
donation by Rengappa Malavarayar. 


213 


Karur District Inscription 


. Karur Taluk. Sengalippalayam village. Tamil language, script Tamil and Grantha. 
Chera. Vanchi veli Ravikuvavan 9 C.A.D. Engraved on a stone planted at Siva 
temple in Naththamedu. Seems to be a land donation for a perpetual lamp by 
Nirandevi, wife of Vanci velan alias Ravi Kuvavan for.the ‘Siva temple. 


. Karur Taluk. Karur Town. Tamil Language and script 12 C.A.D. Fragmentary record 
engraved on a separate stone on a drainage on the north side of Pasupathisvara temple. 
Mentions the donation of some objects to Kuruvur Devar by a group of people. 


3. Karur Taluk. Velliyanai village. Tamil Language and script 10 C.A.D. Foundona 


mound called naththamedu. Three oil presses are found here. One of them contains 
the record. It mentions that this press was donated by Aynnurruvar (guild) for the 
God Mahadeva of Somur. 


. Karur Taluk. Velliyanai village. Tamil Language and Vatteluthu script 6 - 7 C. A.D. 
Engraved on a rock at Velliyanai Tank. The name of the tank is mentioned as Choliya 
Araiyan Akanithan. 


. Karur Taluk. Vettamangalam village. Tamil Language and script Kongu chola 
Virarajendran Regnal year 29. 1233 A.D. Engraved on the Kumutha vari of the 
southern athistana of the temple. Records the endowment of one palanchalakai 
acchu by an individual Muththan Sakkaiyan (hunter clan) of Thudumal village for 
a perpetual lamp which was accepted by the brahmanas of the village. 


. Same village. Tamil language and script. Kongu chola Vira rajendra. 1233 A.D. 
Engraved on the Kumutha vari of the southern athistana of the Central shrine. 
Mutilated record. Seems to be a lamp donation. 


. Same village. Tamil language and script. Pandya - Vira Pandya . Regnal year 6, 
13 C.A.D. Inscribed on the north wall of the mahamantapa of the temple. Records 
the land donation‘by the Urars and Araiyas of Vettamangalam to the 
Puspavaneshvara temple. 


. Same village. Tamil language and script. Kongu chola Vikrama chola. 14th regnal 
year. 13 C.A.D. Engraved on the wall ofthe mahamantapa of the temple. Mentions 
the endowment of one aechu by one Silanban Sencirupillai, belongs to Puluva 
Vettuva Community to light a perpetual lamp at the temple. 


214. 


10. 


11. 


12. 


15. 


16. 


. Same village. Tamil language and script. King not known: Regnal year. 8. 13 


C.A.D. Inscribed on a damaged stone near a well. Mention the donation of two 
door jambs stone by one Vellala of kumarapura for Pushpa vanesvara temple. 


Same village. Tamil language and script. Kongu chola Virarajendra. Regnal year. 
26, 13 C.A.D. Inscribed on a separate stone near the eastern compound wall, 
Records the endowment of one palanchalakai acchu (old coin ) by one Kannan 
Unmai unarntha Devan, a goldsmith, for lighting a perpetual lamp at the chandesvara 
shrine (Vadukappillaiyar). The endowment was accepted and executed by the 
brahmanas of the temple. 


Same village. Same temple. Same script. Kongu chola Vikrama chola. Regnal year 
14. 13 C.A.D. Engraved on the wall of the front mantapa. Mentions the endow- 
ment of one acchu for lighting a perpetual lamp by one Seyyapillai at the Siva 
temple. 


Same village. Same temple. Same language and script. 13C.A.D. Inscribed on the 
door jamb of the newly constructed gateway at the front mantapa of the temple. 
Records the donation of the door jamb stones by one goldsmith Andappillai Senthattan. 


. Same village. Tamil language and script. 13C.A.D. Engraved on a pillar planted 


inthe a middle of arthamantapa. Seems to be a donation of stones for the renovation 
of the temple by one Narayanan of Kashyapa gothra and one carpenter Udaiyan 
Komulamban. 


. Same village. Tamil language and script. Pandya Vira Pandya regnal year 12, 13. 


C.A.D. Inscribed ona pillar found on the eastern side of the compound wall ofthe 


- temple. Seems to bea donation for the renovation of the temple. 


Same village. Tamil language and script. Vijayanagar Acchutharayan. 15 C.A.D. 
Fragmentry record. Only the name Acchutharaya alone is traceable. 


Karu Taluk. Salappaltti village. Tamil language and script. 1542A.D. Engraved 
on a stone wat found at a garden of Maruthai Reddiyar. Mentions that this 
stone wat was made by Erumadi Ammal, wife of Eruma Reddiyar. 


. Karur District. Kuliththalai Taluk. Mel Nangavaram village language Tamil. 


Script Tamil and Grantha. 10 C.A.D. Engraved on a separate stone near 
Kannimar temple. This record is engraved on three sides of the stone. Symbols 
like sickils, sword, lamp, purse, chisel, Srivatsa, disc, and a figure of Durga are 


215 


. engraved. It is stated that one garden was created by Pavathronasman in the 


19. 


20. 


a 


ல 


FAT 


24. 


28. 


name of Valanjiyar Aynurruvar and handed over tothe protection of sword men 
(heroes of merchantile guilds) 


. Same Taluk. Thokaimalai village. Tamil. Vatteluthu. 8 C.A.D. Inscribed on a 


separate stone found at a garden of Periyasamy on the northern bank of 
Pambadankulam. Hero stone inscription. Records the death of a hero senth nanthanar 
ina cattle raid at Thodur village. 


Kuliththalai Taluk. Rudalur Naththamedu. 10 €.A.D., Tamil language and script. 
Engraved on an oil press. * Inscribed the name Pidavan mallan seems to be the 


-donar of the oil press. 


Same taluk. Kottaippatti village. Tamil language and script. 12 C.A.D. Inscribed 
on a stone found on a mound near Bagavathi Amman temple on the western 
bank of a water tank. Seems to be a guild inscriptions reads 85 Munrukurru Nallur. 
Guild symbols like dagger, chilel, peacock, swan, tiger, sword, lamp flag etc are 
engraved on this stone. 


Kuliththalai Taluk. Inungur village. Tamil languge and script. Madurai Nayakar, 
Queen Mangammal and chockanatha Nayakar. 17th. C.A.D. Found engraved on 
a siva temple on the bank of Rettai Vaykkal (Double channal) Portrait sculptures 


. of Chockanatha and Queen Mangammal. Their names are engraved. 


Karur Dt. Kuliththalai Taluk. Vadaseri village. Inscribed on a slab near the 
eastern bund of the tank at nattamedu. Chola. Kandaratitya. Regnal year 8. 
Muthiya kudan Kanta Saththan Virachola Peraraiyan, an individual, dug out a tank 
and donated a land for purposes. 


Krishnarayapuram Taluk. Jeyankonda cholapuram (old) village. Tamil language 
and script. 10 cC.A.D. Engraved on an oil press found at the garden of Mukka 
Gounder atthe naththamedu ofthis village. Mentions the donation ofthis oil press 
by one Vadugam pattan for a lamp through one பவப்‌ 


Aravakkurichi Taluk. Aththumedu village. Tamil, 18 C.A.D. Engraved on the 
southern rock of a bridge found on the western bank of the river Kudaganaru. 
Mentions the land donation by one Asrath sayed Abdul Hathi sahib for a 
masque near Narasingapuram village. Above this record an Uruthu Hpi is 
also found. 


Same village. Uruthu script and language. Same rock. Records the name of 
Abdul Hathi who was a dasa (slave) to Allah. 


216 


26. 


af, 


28. 


29. 


30. 


31. 


Aravakkurichi Taluk. Munnur village. Tamil language. Script mixed with Tamil 
and.vatteluthu. Kongu chola. Viracholalll 12c.A.D. Inscribed on a separate 
stone found on a mound called naththamedu to the north of Munnur village. 
donation of a devadana land by an official of Virachola, Sivaharana Kandan by 
name in memory of the peace treaty made with the Valanchiyar (a merchant 
guild). The land was donated as devadana to a vishnu temple. 


Trichy District Thuraiyur Taluk. Kaliyampatti villlage. Language Sanskrit and 
Tamil. 10 C.A.D. Merchantile guiled Aynurruvar inscription. The beginning of 
the prasasthi portion alone is engraved. The usual symbols of the guild are also 
engraved. 


Same Taluk. Kaliyampatti village. Tamil language and script chola, Rajarajalll, 
Regnal year 22 1238 A.D. Engraved on a separate stone found near Amman 
temple at amound called naththamedu. One village Kandarrur in Melvalluvappadi 
nadu was renamed as Srikarana nallur and handed over for the protection of 
Srikarnaththar. (an official group.) 


Trichy District Tottiyam Taluk. Nagaiyanallur villlage. Tamil language and 
script 10 C.A.D. Engraved on a separate stone found on the bank of water tank 
Merchantile guild inscription. Usual symbols are engraved. In complete inscrip- 
tion. One Aymperumkulu is mentioned. 


Dindigal District. Vedasandur Taluk. Thottanampatti village. Tamil language and 
script 10C.A.D. Engraved on arock found on the north western corner of the tank. 
It mentions that the water Tank of Perumpalli was made by Virasekara a 
member of Aynurruvar guild. 


Same District. Same Taluk. Palaya karathupatti village. Tamil, Vatteluthru. 9 
C.A.D. Herostone found at a garden near ‘kannimar temple. Mentions the death 
of a hero Mathuranthakappallivelan in araid at Pallinadu. 


217 


Thirunelveli District Inscription 


Thirunelveli District, Palayamkottai Taluk. Melanaththam Village. Inscription 
is engraved on the eastern wall of the mahamantapa of ‘Agnisvaramudaiyar Siva 
temple. Tamil language and script. Recored of Maravarman sundarar pandya I, 
regnal year 6 which corresponds with 1222 A.D. Registers the donation of 16 
shep by ,one Narayanan of seythunganallur for li ghtin; gtwo twiligt lamps at the Siva 
temple. . 


Same Place. Same King Same regnal year. Tamil language and script. Records 
the donation of 2 acchu னி by Uyyavantha devan, an accountant for lighting 
two lamps 


Same Place. Tamil script. 1524 A.D. Mentions about the donation of 220 Panam 
by one Panaiyan Vikkiraman hailed from Malaimantalam (Kerala) for lighting five 
perpetual lamps and to conduct monthly two pradhosha puja in this temple. 


. Same Village. Same temple. Inscribed on the southern wall ofthe mahamantapa.. 
Pandya Kulasekara regnal year 8, 12-13 C.AD. - Tamil language and script. 
This record mentions the donation of 61 sheep by an individual Sritharan 
Damodharan hailed from Malaimandalam (Kerala) for one perpetual lamp. 
All the above records mention the name of the present village Melanatham 
was called as Saththanur which was a hamlet under Srivallabhamangalam 
(present Palayamkottai ) in Kilkalakkurram. 


Same temple, Same Place. Tamil Pandya Kulasekara Regnal year 8 - 12 C.AD. . 
Records some donation made to the Agnisvara temple bya merchant 
Santhivirakkudaiyan Kadampan Bhagavathi alias Cheraman Tholan 


Same Temple. Same Place. Name of the King and regnal year lost. 13 C.AD. _ 
Mentions the donation of the door jamb for the construation of mahamantapaby ’ 
one Thillai Nayakan Vaheesan from Thirunelveli in Kilvembanadu. 


Engraved on the footsteps of the mahamantapa of the same temple. Pandya 13 
C.A.D. Vatteluthu script. Tamil! language Highly mutilated record. Some names like : 
Kantan Kottai, Virapandya puram etc. are traceable. 


218 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


Same temple. Engraved. on the south wall of the mahamantapa. Jatavarman 
Kulasekaran, regnal year 12, 1202 கற. Tamil. Registers the donatjon of 12 
sheep for burning a twilight lamp by a lady Alakar uyyavanthal, who haled from 
Thirunelveli. 


“ Same Temple. Engraved on the eastern wall of the mahamantapa. Tamil Later 


Pandya. Jatavarman Kulasekharan 3rd regnal year 1193 A.D. Fragmentary record 
begins with the prasasthi. but the purpose is not traceable. 


, Same temple. Same place. Tami! Later Pandya 13 C.AD.. Incomplate record 


Seemsto bea royal order of a Pandya King proclaimed while he was in Madurai 
palace. Some order was given by the kingas per the request of the Srikariyam 
officer of this siva temple. - 


Same temple . Same place. Tamil. Later Pandya. Maravarman Sundarapandya 1. 
Regnal year 20, 1236.A.D. Registers the donation of sheep and one lamp by a 
lady Udaiyalvi, who wasa palace servantmaid hailed from பப்‌ அட்‌ 
alias Alagaimanakar. 


Same temple. Inscribed on the northern wall of the mahamantapa. Tamil. Later 
Panndya. Jatavarman  Kulasekhara, regnal year 27, 13th C.A.D. Records the 
instalation of Kunram Erinthapillaiyar (Murugan) by a kaikola hailed from Madurai 
Kamakkottapperuntheru at Agnisvara temple. More over he also donated 76 
acchu (coin) for the food offerings for Muruga and to burn twilight lamp. 


Same temple . Same place. Tamil. Maravarman Sundarapandya 1. Regnal year 
7, 1223.A.D. Mentions the donation of rice for the daily food offerings of 
Agnisvara by one Naluthikkum Venra perumal. ‘He 15 mentioned as one among the 
Devapuththiras. (maybe a son of dancing girl). க த க 


Same temple . Same place. Same King and same year. Records the land donation 
for 60 Kalam Paddy by one Priya devan for the renovation of the Agnisvara 
temple Incomplete record. 

Same temple . Same place. Same King and same year. Incomple records. Seems 
tobe the installation of a Nataraja image by one Uththira devan a residential servant 
of Perumal mutt. 


Same temple. Engraved onthe Kumutha vari of the western athistana of the 
temple. Maravarman Sundarapandya 1. regnal year lost 13thC.AD. Mutilated 
record. Seems to bea land donation for 60 Kalam Paddy and three measure 
of oil for two lanps. 


219 


17. 


19. 


Same temple. Engraved on a eastern side Pillar. Tamil 18 C.A.D. Mentions an 
arrangement made by one Sundarapperumal Nayinan for supplying flower garland 
and devotional songs at the time of pujas. 


Same temple. Engraved on inner north wall of the mahamantapa. Tamil. Later 
Pandya Vallabha deva 12 C.A.D. Incomplete record. UY the name of the King 
and Srivallabhamangalam are traceable. 


Same temple. Inscribed on the south wall of Gomathi amman shrine. Tamil 13 
C.A.D. King name lost Records the donation or Padaippanam and Pasippanamby 


_ .some individual. Incomplete record. 


20. 


21. 


2: 


23, 


24. 


25. 


26. 


Same temple. Engraved on the southern athistana of the mahamantapa of 
Agnisvara temple. 13 C.A.D. Tamil. Records the constrution of door jamb by one 
Thillai Nayakan Vakayandar from Cholamantalam. I 


Same temple. Inscribed on the southern wall ofthe mahamantapa. Tamil. Later 
Pandya Kulasekara regnal year 8. 12-13 C.A.D. Incomplete record. Mentions 
some donation made by one merchant Thalakkudaiyan Kamban Bakavathi alias 
Seraman Tholan. 


Same Place. Found on the northern entrance of Gomathi Amman shrine. Tamil. 
1774 A.D. Records the service of an individual Muthu Thandava Krishnan. 


Same Place. Same temple northern wall. Later Pandya Maravarman Kulasekara. 
Regnal year 7. 1275 A.D. Records the endowment of one and half acchu (coin) by 


one Kaliyuka Pemman Isana Deva for burning a lamp in the temple. 


Same temple. Engraved on the Kumuthavari of the northern athistana of the 
mahamantapa. Later Pandya. Maravarman Surdara Pandya [. Regnal year 15. 
1231 A.D. Records the land donation to one devaradiyar for 40 Kalams of 
Paddy to enact two dramas during the Vaikasi festival. More over donation of 
two measure (Nazhi) of oil to burn a lamp at the temple. 


Same temple. Engraved on the northern adhistana of the mahamantapa. Tamil. 
Later Pandya. Maravarman Surdara Pandya 1. Regnal year 9.1225 A.D. Records 
the endowment of sheep by one Thiruchchirrambalam udaiyan for a twilight lamp. 
This endowment was accepted by the Sivabrahmanas of the temple. 


In this serial number 26, about 25 fragmentary records are given. These records’ 
are found at different sigments of walls and pillars and belong diferent periods. 
They are given in order. : 


220 


பவம்‌ 


. Records the donation of 16 sixteen sheep for burning a perpetual lamp. 
2. Endowment for a perpetual lamp. 

3. Land donation to conduct drama at the festival. 

4. Land டட 

5. Boundaries of the donated lands are mentioned. 

6. Records some donation. 

7. Land donation. 

8. Land donation for a flower garden. 


9. Fragmentary record. Signatories like Viravinothan, Vayirayirasan, 
Pallavarayan etc are traceable. 


10. Donation of Cows and sheep. 
11. Fragmentary நரம: 

12. நஞ்வ்ள்‌ for a perpetual lamp 
13. Donation of on oil press. 

14. Fragmentary record. 

15 - 18. Fragmentary record. 

19. Donation of gold. 

20. Donation of gold ornaments. 
21. Donation of 10 sheep for a lamp 
22. Donation for a twilight lamp. 
23. Donation of 17. sheep 

24. Tax free land donation. 


25. Fragmentary record. 


221 


ந்தி 


28. 


29. 


30. 


31. 


32 


33. 


34. 


. Thiruchendur Taluk. Vira Pandyan Pattinam. Engraved ட a stone planted near 


a mosque. Thiruvithankur king Uthayamarththandan. 1388 A.D. Records the dona- 
tion of 25% of levy fixed for the exported and imported commodities to the mosque 
by the king. The name of the village is mentioned 85 Sonadu Kondan Pattinam. The 
name of the mosque is name is named as Uthayamathandan perumpalli and cheif 
Kazi was also named as Uthayamarthandya Kadhiyar, named after the king. 


Samukarengapuram. Radhapuram Taluk. Tamil. 1446 A.D. Recorded on the stone 
planted infront of a Vinayaka temple. Mentions that the king was stayed at 
Kosalapuram. Records the erection of a festoon infront of Vinayaka temple. 


Same village. Same Taluk. Engraved on a stone planted infront of Vinayaka temple. 
Tamil. 1924 A.D. Incomplete record. Mentions the arrival of people to a Chockisvara 
temple. 


Kurichchi. Palayam Kottai Taluk. Tamil. Thiruvithankur Viramarththandan. 1528 
A.D. Engraved on the eastern wall of the mahamantapa ‘at Chockanatha temple. 
Endowment of land by Athikanur Marthandam to conduct temple festival at 
‘Ankayarkanni temple. The endowment was handed over to Athikanur Bhatta who 
held responsiblity for conducting the fastival. 


Vallapankottai. Thirunelveli Taluk. & Dt. Inscribed on a stone plented infront of 
Ayyanar temple. Tamil language. Vatteluthu script. Early Pandya Maran Sadaiyan 
9-10 C.A.D. Endowment of 50 sheep for Aruthunaipperumpallai (Jain) situated at 
Nithivaramangalam on behalf of Kaliyan from Nalkur in Venbu nadu. 


Same village. Inscribed stone planted infront of Ayyanar temple. Tamil. Vatteluthu. 
Sadaiyan Maran early Pandya king 9 - 10 A.D. Endowment.of 45 sheep by one 
Pukalankudiyan to the same jain school. ்‌ 


Sankarankoil Town. Sankarankoil Taluk. Tamil. Tenkasi Pandya Kulasekara 1 556 
A.D. Engraved on a squire pillar near a main sluice at Tannuththanenthal village. 
Endowment of tax free devadana lands to conduct Arthajama puja (mid-night puja) 
and a special puja on the natal star of Varakunaraman. The orginal name of the 
village is mentioned 85 ‘Thaniunnathan Enthal’. ட லு 


Vasavappapuram. Srivaikundam Taluk. Engraved on the Athistanda of the sanctum 
sanctorum of Murambisvaram Udaiyar temple.” Vatteluthu. Rajaraja cholal: 10-11 
C.A.D. Mutilated record. Begins with the prasasthi of Rajaraja chola. Sumo to be-a 
donation of ghee to the temple. 


222 


கல்வெட்டுகளின்‌ சொல்லடைவு 


அகணிதன்‌ 
அகவிபடி 
அசுவதி 
அசுகூர்‌ 
அஞ்ஞாற்றுவர்‌ 
அதீகனூர்‌ 

* அதிகண்டயோக கரஜிகரணம்‌ 
அப்பாச்சியன்‌ 
அபரபக்ஷம்‌ 
அம்ணாபட்டர்‌ 
அமுதுபடி 
அய்யங்காறய்யர்‌ 
அய்யம்பெருமாள்‌ 


அய்யம்‌ பொழில்‌ அஞ்ஞாற்றுவர்‌ | 47 


அரங்கன்‌ அரையன்‌ 
அருட்டுணைப்‌ பெரும்பள்ளி 
அரைமா 

அரையதேவன்‌ 
அல்லிபாடகம்‌ 

அழகர்‌ உய்ய வந்தாள்‌ 
அழும்பு 

அளகை 

அளகை மானகர்‌ 

அனகை 


ஆகங்‌ குருகையூர்‌ 
"வூகாடம்‌ 
ஆசந்த்ரார்கம்‌ 
ஆணைக்கூடம்‌ 
ஆதனூர்‌ 
ஆதித்தநிலன்‌ 
ஆயம்‌ 

ஆறகளூர்‌ 


122 
182 
155 
15 
121 
198 
202 

84 

78 
169 


25 


34 
201 
180 

31 
199 
161 
107 
186 
164 
182 


160 


40 
64 


59 
40 


3674 


37 


இடங்கை தொண்ணூற்று எட்டு 
இடைபூதி நாடு 

இரணப்ப அய்யன்‌ 

இராச வாடை 

இலுப்பைக்குடி 

இளவரிசைத்‌ துண்டம்‌ 


. இளவேளூடுடையான்‌ 


உகளூர்‌ 

உகளூர்கூற்றம்‌ 

உசாவடி 

உத்தம கோளீசுபரசாமி 
உத்துங்க வளநாடூ 
உத்துங்க துங்க வளநாடு 
உதகம்‌ 
உம்பளக்கரனத்தார்‌ 


ஊசிவரிசி 
ஊத்தைப்பாட்டம்‌ 
ஊர்க்கணக்கு 
ஊராழி 
ஊற்றத்தூர்‌ 
எறம்மாள்‌ 
எறும்மரெட்டியார்‌ 
ஏகவாசகன்‌ 
ஏந்தல்‌ 

ஏழாறூழி 


ஜஞ்ஞாழி 
ஐம்பெருங்குழு 


ஒப்பணப்பிள்ளையார்‌ 


145 
65 
203 


110 
203 


141 
19,31 


61. 
135 


78 
36 
36 


167 
150 


32 


கண்டங்கோதை 
கண்டாற்றூர்‌. 

கண்டிய தேவர்‌ 
கண்ணாறு 

கணவதி 

கரிகால கன்ன வளநாடு 
கருணாநந்த. சாமியார்‌ மடம்‌ 
. கலியன்‌ மொழி 
களக்குடி நாடு 
களப்பாள பிள்ளை மகன்‌ 
கற்பாடி ' த 
கற்பூண்டி 

கன்யம்‌ 

காமையச்‌ சாகாணி 
கார்‌ அனங்கன்‌ 
காரண்மை 

காரியகத்தர்‌ 

காளயுத்தி - 

கிழக்கு மறம்‌ 
கிழங்கனாடூ 
கிழுமுத்தூர்‌ பள்ளி 
கிளிஞலூர்‌ 
கீழ்தானத்தூர்‌ 
கீழ்வேம்பநாடு 

கீள்களக கூற்றம்‌ 


குகையூர்‌ சீமை 

குடங்கொடூ கோயில்‌ 

குதிரை பந்தி _ 

கும்பகோணம்‌ சித்தநாத பண்டார 
'அதிசானந்தர்‌ 

குமரப்படையான்‌ 

குராற்பசு 

குளக்கானத்தூர்‌ 

குளத்தூர்‌ 

குளவடை 


160 
149 
182 
171 


51. 
200. 
201... 

63 

23 - 


109 
107 


73 


்‌ 112 


184 


115 


47 


106 
125 

44 
109 


30 


159 


113. 


126 
10 


55 
25 


132 
29,90 


10 


குறும்பன்‌ பாளையம்‌ 
'குன்றக்கூற்றம்‌ 

கூகையூர்‌ 

கூடச்சேரியான்‌ 

கூடலூர்‌ 

கொட்‌ பறைக்காடூ 
- கொற்றவாயில்‌ மகாதேவர்‌ 


“கோபால கூத்தர்‌ 
கோமுழம்பன்‌ 

கோளரி புயங்கன்‌. 
கோனேரின்மை கொண்டான்‌ 


.. சத்தியம்‌ 
சந்தியா தீபம்‌ 
சர்வ மானியம்‌ 


சாத்தனூர்‌ 
சாத்துப்படி 

சாதரும்‌ | 
சாதினப்‌ பட்டையம்‌ 
சாஸநப்‌ பட்டையம்‌ 


சிங்கண்ணன்‌ 
சிண்ணவெய நாயக்கர்‌ 
சித்திரமேழி மலை 
'சிலாசாதனம்‌ 

சிற்றகழி உடையார்‌ 
சிறுகம்பூரூடையான்‌ 
சிறுகன்ம்பூர்‌ 
சிறுபாச்சூர்‌ - 
சின்னமரட்டியார்‌' 


சீகாரிய பேறு 

சீயாக்கினை 

சுத்தமல்லன்‌. 

சுருதிமான்‌ சனனாதர்‌ 

சூரப்ப நாயக்கர்‌ 

சூற்றியன்‌ தெற்றி: 
224 


107. 
த 


30 
53 


50 
169 


30. 
27 


8,9 

131 

191 
1] 


48. 
181 


19,30 


.4,93 
36 


23 
41 
75 
22 
91 
11 
105 


தத 


. 10 


58 
31 


93. 


செக்கிறை 

செங்கினை 

செட்டிகுளம்‌ 
செந்தட்டான்‌ 
செம்பையாழ்வார்‌ 
செம்பை நாயகன்‌  கந்மி 
. செருகான்‌ சாயபு 
சென்னடை 


சேகண்டி 

சேஞ்லூர்‌ 

சொறிய முத்திரயன்‌ 
சோழகன்‌ குளம்‌ 


சுண்டலை 

தண்டேலு வரிசை 
தழுதாழை உடையார்‌ 
தளியிறை 
தனஞ்சியப்பாடி 
தன்மபுத்திரர்‌ 
தனியுண்ணாநேந்தல்‌ 


தாபரகாத்‌ தன்‌ 
தாளணஞ்சேகர பண்டிதர்‌ 
திருக்கடமை 
திருக்காமக்கோட்டம்‌' 
திருச்சாத்தனூர்‌ 

தீத்தம்‌ 


துடூமல்‌ 
துண்டநாடூ 


தூதவரி 


தூம்பு 


தென்னவனை முழுதுடையாள்‌ 


தேசங்களி 


184 
54 
130 
35 
37 
42 
167 


120 
153 


71 


30 


66 


66 
35 
10 
116 


203. 


132 
77 


203 
165 
158 


123 
78 


31 


203 


222, 


தேநூர்‌ 

தேநூர்‌ வாட்கை 

தேவணி பசு 

தேவதாந திருவிடையாட்டம்‌ 
தேவதான அகர சதுர்பட்டர்கள்‌ 
தேவையூர்‌ 


தொட்டி கோல்‌ 
தொடூரூ ஆண்கோல்‌ 


தோளீசுபரன்‌ 


நடூவிற்சேரிக்‌ கறடிவேட்டூவர்‌ 
நத்தல்கால்‌ 

நத்தவரி 

நவாபு சாயபு 

நன்னை கிறாமம்‌ 


நாட்டவர்‌ பணி 
நாராயணக்‌ கனேந்தல்‌ 


நால்கூர்‌ 


நிமந்தகள்‌ 
நியமந்தாமன்‌ 
நீதிவரமங்கலம்‌ 
நீராகாரம்‌ 


நேமி 
நொச்சியம்‌ 
நொச்சியம்‌ கிறாமம்‌ 


பக்கல்‌ 
படைப்பணம்‌ 
பதிற்று வேலி 


78 
80 
46 
35 
97 
35 


96 
137 


84 


129 
40 
10 
42 
32 


203 
200 


79 
112 


201 
199 


162 


46 
155 
5 


பதினேழாவதின்‌ எதிராமாண்டு ஆவணி 4 


பதுமாத்தி அக்கன்‌ 
பர்மநாத பிள்ளை 
பரமதி நிலம்‌ ட 
பரியந்தம்‌ 


85 
44 
146 
53 


பரிபாலனம்‌ 

பலிசை வ 
பவக்‌ ரோணச்மன்‌ தோட்டம்‌ 
பழஞ்சலாகை 

பழம்படியார்‌ 

பனையறை 


பாசிப்பணம்‌ 
பாடிகாட்டப்பர்‌ 
பாதந்திறம்மல்‌ 


பிச்சந்குணாலை 
பிடாகை 

பிடிபாடூ 
பிள்ளையூரர்‌ 
பிறுதானி 
பிறையொப்பது 


பீலிபாடி எல்லை 


புகழங்குடி 

புதூர்‌ 
புதுப்பெருவாய்க்‌ கீழ்க்குடையூர்‌ 
புரவரி 

புரளந்தைகள்‌ 

புல்லங்குளம்‌ 

புளியூர்‌ 


பூதானம்‌ 
பூலுவவேடூவர்‌ 


பூறுபம்‌ 


பெண்ணை சீர்மையில்‌ ஏமப்பேறு 
பெத்தரட்டியார்‌ 

பெருங்குளத்‌ தலையார்‌ 
பெரும்பலூர்‌ தென்பரப்பியே 
பெரிய குன்றம்‌ 


பேரகழி 
பேறெழியிலி 


85 


111 


136 


123 
53 
155 


174 
103 
132 


44 
153 


171 
69 


98 


200 
24 


119. 


80 
127 
50 
24 


6l 
126 


70 
54 
151 


63 


53 
21 


226 


பொம்மணப்பாடி ' - 


பொன்கொடூ பொலிஷூட்டூ 


பொன்சேரடி 
பொன்பரப்பி . 
பொன்வரி காசியம்‌ 


போற்றி மண்டை 


மகதை நாட்டாழ்வான்‌. . 


மகதேசன்‌ கோல்‌ 
மகமை தலையாரிக்கம்‌ 
மங்கானத்தான்‌ 
மஞ்சாடி 
மண்டலத்தேசி 
மந்திரபோனகம்‌ 
மரவடை 
மன்னாத பச்சையம்மன்‌ 
மனையிறை 


மாகாணம்‌ 
மாகாணி 
மாணியம்‌ - 
மாம்பூண்டி 
மால்வாய்நாடு 


முத்தரச உடையார்‌ 


முதியக்குடான்‌ 
முந்திரிகைக்‌ கீழரை 
முந்நுடையார்‌ 


மூஞ்சிப்பாடி 
மூந்றுகூற்று 


மூவராயர்‌ கண்டன்‌ 


மேல்காரை காட்டு 
மேல்வள்ளுவப்பாடி 
மேற்கூற்று நாட்டவர்‌ 


ரங்கப்ப மழவராய நயினார்‌ 


ராமப்பய்யன்‌ 


56 
166 


50 


110 


44 


37 
101 
16 
28 
191 
75. 
17 


24 
10 


32 
30 
32 
109 
29 


103 
141 
180 

79 


58 
139 
102 

82 
149 

89 


29 


வங்கார முத்தரயன்‌ 

வடக்கு மறம்‌ 

வடவசு 

வண்ணான்குழி 

வரசரித ஈசுவரமுடைய நாயனார்‌ 
வரகு பாடி 
வரகூர்‌ பெருங்கொல்லன்‌ 
வலங்கை தொண்ணூற்று எட்டு 
வழித்துணைப்‌ பெருமாள்‌ 
வளஞ்சியர்‌ ஐஞ்ஞாற்றுவர்‌ 
வன்னாட்டு 

வாணவதரையன்‌ 

வாணீச்சி உய்யக்‌ கொண்டான்‌ 


விக்கினம்‌ 

விக்கிநம்‌ 

விக்கிரமசோழ மலையகுலராயன்‌ 
விகாதம்‌ 

விகாதம்‌ 

விச்சாதீர நாட்டாழ்வான்‌ 
விண்ணகர எம்பெருமான்‌ 
விண்ணகர்‌ 

விதரி நிலம்‌ 

வியாழ வாச்சை 
விரைகுழி 
விலக்கடி 

விலங்கல்‌ 

விஸ்வநாத நாயக்கர்‌ 


வீகம்பட்டன்‌' 
வீமநாதந்‌ சேதராய ட்டு 
வீரபயங்கரன்‌ 


வெங்கடாசல படையாச்சி 
வெண்பாரி 

 வெண்பாற்‌ வீர்மை நாட்டார்‌ 
வெண்புணாட்டு ன ச 
வெண்ம்பார்‌ பொன்பரப்பி 


81 
106 


59 
78 
106 
68 
15 


136 


72 
44 


22 
52 
58 
114 
25 
31 


75 
146 
155 

70 

53 

67 

29 


142 


49 


aly 


200 
69 


வெண்மணி மருதாந்த 
தோளீசுவரமுடையார்‌ 

வெம்பாரூர்‌ 

வெம்மார்‌ நாட்டு 

வெள்ளாறு 


வேட்ட மங்கலத்தூர்‌ 
வேதாழம்‌ 
வேப்பூர்‌ 


ஜநநாத. வளநாடு 


ஸ்ரீ அரையர்‌ 


ஸ்ரீ கரணநல்லூர்‌ 

ஸ்ரீ சேரமான்‌ குப்பை . 

ஸ்ரீ சோழிக அரையன்‌ 

ஸ்ரீ பிடாரன்‌. 

ஸ்ரீ பிராந்தகச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 
ஸ்ரீ பெரும்பள்ளி 

மரீ வல்லப மங்கலம்‌ 

ஸ்ரீ வலமங்கலம்‌ 


SEI 


115 
74 


40 


125 
33 
64 


35 


152 
149 

94 
122 
138 

27 
151 
165 


- 158 


நிழற்படங்கள்‌ 





பெரம்பலூர்‌ அருள்மிகு மதனகோபாலசுவாமி கோயில்‌ 
அர்த்தமண்டபம்‌ வடக்குச்சுவர்‌ 


228 








பெரம்பலூர்‌ அருள்மிகு மதனகோபாலசுவாமி கோயில்‌ 
அர்த்தமண்டபம்‌ வடக்குச்சுவர்‌ 


229 





கொளக்காநத்தம்‌ : சிவன்‌ கோயில்‌ அருகில்‌ 
குமரவேல்‌ வீட்டில்‌ கிடக்கும்‌ தூண்‌ 


230 





| அருகி மடற்பட்டுன்ள 
ர்‌ சிவன்கோயில்‌ அருகே நட 
சாத்தனூ 


தூம்பு கல்வெட்டு 


₹5) 
(| 





தழுதாழை அருள்மிகு கைலாசநாதர்கோயில்‌ 
அர்த்தமண்டபம்‌ தெற்குச்சுவர்‌ 


232 








தழுதாழை த்தி 1 கைலாசநாதர்‌ கோயில்‌ 
வளாகத்திலுள்ள பலகைக்‌ கல்‌ 





நன்னை: ஊரின்‌ மேற்கே ஓடையில்‌ நடப்பட்டூள்ள 
பலகைக்‌ கல்‌ 


234 








அர்த்த மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌ 





வெண்பாவூர்‌ அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர்‌ கோயில்‌ 
வளாகத்திலுள்ள பலகைக்‌ கல்‌. 


236 





ல்‌ 


ாளீஸ்வரர்‌ கோயில்‌ 
பி 


ழவுவா। 


மிகு தே 


ருள்‌ 
இராஜகோபுரம்‌ நுை 


அ 


ல்பாளையம்‌ 


கோயி 


64 












ப 


சித்தளி : அருள்மிகு வரதராஜபெருமாள்‌ கோயில்‌ 
முன்மண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்‌ 








விலைக்‌. ie 


வரகூர்‌ : அருள்மிகு சிவலோகநாதர்‌ கோயில்‌ 
கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


238 











ஓடையில்‌ நிறுத்தப்பட்டுள்ள கல்‌ 





239 





தனிக்கல்‌ - முன்னூர்‌ 


240 





வேட்டமங்கலம்‌ - கோயில்‌ முன்மண்டபச்‌ சுவர்‌ 








வணிகக்குழு கல்வெட்டு 
காளியம்பட்டி 


242 








வணிகக்குழு கல்வெட்டு - நாகையநல்லூர்‌ 


243 





வணிகக்குழு கல்வெட்டு - கோட்டைப்பட்டி 


244 





தனிக்கல்‌ - வடசேரி 


